SAHAL சரசுவதில் 


கற்றனைத்து ஊறும் அறிய 


449 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியிடு எண் . 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


இருபத்தி இரண்டாவது தொகுப்பு 

( மருத்துவப் பகுதி ) 


கொல் 


सरस्वती 


.SARASVATI 


महालयः 


கஞ்சாவ 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


2002 


மகால் 
. 


கற்றனைத்துஊறும்அறிவா 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீடு எண் : 


449 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


இருபத்தி இரண்டாவது தொகுப்பு 

( மருத்துவப் பகுதி ) 


சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் : 
புலவர் வீ . சொக்கலிங்கம் 

தமிழாசிரியர் ( ஓய்வு ) 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


சரசுவதி 


सरस्वती 


SARASVATI 


• - 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சரசுவதி மகால் நூலகம் 


2002 


விலை: ரூ .80 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற் பெயர் 


: தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் - தொகுதி 22 


பதிப்பாசிரியர் 


புலவர் வீ . சொக்கலிங்கம் 


வெளியிடுபவர் 


: இயக்கு நர் . சரசுவதி மகால் நூலகம் 


வெளியீட்டு எண் . 


: 


449 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


: 


முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


செப்டம்பர் 2002 


தாள் 


: 


11.2 கி.கி. தமிழ்நாடு 


நூல் அளவு 


: 


34 X 48 செ . மீ . 


பக்கங்கள் 


: 


238 


படிகள் 


: 250 


எழுத்து 


: 


10 புள்ளி 


அச்சிட்டோர் 


: ஸ்ரீ வேலன் பிரஸ் , 
132 , S. P. கோயில் தெரு , சிதம்பரம் . 

220118 


புத்தகக் கட்டு 


: 


அட்டைக் கட்டு 


பொருள் 


: மருத்துவச் சுவடிகளின் விளக்க அட்டவணை 


விலை 


. 


ரூபாய் 80-00 . 


வெளியீட்டாளர் முகவுரை 


பன்மொழிச் சுவடிகளின் களஞ்சியமாக சரசுவதி மகால் 
நூலகம் திகழ்கின்றது . இந்நூலகத்தில் தமிழ் , வடமொழி . 
மராட்டி , தெலுங்கு ஆகிய மொழிகளைச் சார்ந்த பல்லாயிரக் 
கணக்கான ஓலைச் சுவடிகளும் , காகிதச் சுவடிகளும் இடம் 
பெற்றுள்ளன . 


இல்வரிய சுவடிகளுள் சிறந்தவை தேர்ந்தெடுக்கப்பட்டு , 
நூல்களாகப் பதிப்பித்து , வெளியிடப்பெற்று வருவதோடு , 
இந் நூலகத்தின் அனைத்துச் சுவடிகளுக்கும் , சுவடி விளக்க 
அட்டவணைத் தொகுதிகளும் உருவாக்கப்பெற்று , வெளி 
யிடப்பெற்று வருகின்றன . 


இந் நூலகத்தின் தமிழ்த்துறையில் இடம் பெற்றுள்ள 
மருத்துவ ஓலைச்சுவடிகளுக்கான அட்டவணைத் தொகுதி 
களுள் தமிழ்ச்சுவடிகளின் விளக்கம் 22 - ஆம் தொகுதி 
யாக இந்நூல் வெளி வருகின்றது . 


இத் தொகுதியை அரிதின் முயன்று உருவாக்கித்தந்த 
இந் நூலக முன்னாள் தமிழ்ப்பண்டிதர் திரு . வீ . சொக்கலிங்கம் 
அவர்களுக்கு என் பாராட்டுக்கள் . 


இந்நூல் நன் முறையில் வெளிவரத் தேவையான 
நிதி உதவி நல்கிய நடுவண் அரசுக்கு என் நன்றியை 
உரித்தாக்குகின்றேன் . 


iv 


இந்நூல் சிறப்பாக வெளிவர ஆவன செய்த நூலக 
நிருவாக அலுவவர் திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , 
நூலகர் மற்றும் வெளியீட்டு மேலாளர் திரு . அ . பஞ்சநாதன் 
அவர்களுக்கும் , நன்முறையில் அச்சிட்டுத்தந்த சிதம்பரம் 
ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் எனது பாராட்டுக்கள் . 


தஞ்சாவூர் , 
21-9-2002 


சி . கோசலராமன் , இ.ஆ.ப. , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் 
மற்றும் இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் , 


முன்னுரை 


மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் 
ஊறுபாடு இல்லை உயிர்க்கு 


என்பது வள்ளுவர் வாய்மொழி . வாதம் , பித்தம் சிலேத்துமம் 
ஆகியவற்றிற்கு ஒவ்வாதவற்றை உண்டலும் , பொழுதறியாது உண்ணு 
தலும் , தேனும் நெய்யும் அளவுக்கு மீறி உண்ணுதலும் ஆகிய மாறு 
பாடுகள் இல்லாத உணவினை , அளவோடு ஒருவன் உண்பானாயின் ,, 
அவனது உயிருக்கு (உடலுக்கு ) த் துன்பம் இல்லை . ஆகவே அளவோடு 
உண்டு வளமோடு வாழ வேண்டும் . 


அஃது இல்லாதாருக்கு நோய் வருதல் எளிது . அறியாமை காரண 
மாக நோய்வரின் , அதனைத் தணிக்கும் வகையினை , நம் முன்னோர்கள் 
கண்டறிந்து அனுபவத்தில் கண்டவற்றை , எதிர்வரும் 

, மக்கள் வாழ 
ஏட்டுச்சுவடிகளில் எழுதிவைத்தனர் .. அவை உலகெங்கிலும் உள்ளன . 
நம் சரசுவதி 

மகாலிலும் உள்ளன . அவற்றுள் சில அச்சுவாகனமேறி , 
உலகோருக்கு நன்மைபுரிந்து வருகின்றன . 


சுவடிகள் 


எல்லாவற்றின் விபரங்களை அறிந்து கொள்வான் 
வேண்டி , எமது மகால் மருத்துவச் சுவடிகளின் விவர அட்டவணை 
களைத் தயாரித்து , விற்பனைக்கும் கொடுத்து வருகிறது 


துவரை 3 , 4 , 5 , 8 , 9 , 11 , 12 , 13 , 14, 15. 17 , 18 , 19 , 20 21 
தொகுதிகள் வெளிவந்துள்ளன , தற்போது 22 - வது தொகுதி வெளிவரு 
கின்றது . எஞ்சிய தொகுதிகள் இலக்கியம் . 


இந்த 22 - ஆம் தொகுதியில் பலவிதமான நோய்கட்குரிய 
மருத்துவங்களைக் கொண்ட சுவடிகள் 1617 முதல் 1715 வரை இடம் 
பெற்றுள்ளன . 


vi 


இத்தொகுதியினைப் பதிப்பிக்க அனுமதியளித்த , பெருமதிப்பிற்குரிய 
தஞ்சை , மாவட்ட ஆட்சியரும் இந்நூலக இயக்கு நருமாகிய திருவாளர் 
சி . கோசலராமன் இ . ஆ.ப. அவர்கட்கும் மேற்படி மகால் நிருவாக 
அலுவலர் திருவாளர் சாமி . சிவஞானம் , எம்.ஏ. அவர்கட்கும் நூலக 
வெளியீட்டு மேலாளர் திருவாளர் அ பஞ்சநாதன் எம்.ஏ , எம்.எல்.ஐ.எஸ் 
அவர் கட்கும் , ஒத்துழைப்புத்தந்த நூலகத் தமிழ்த்துறை , திருமதி 
புலவர் ச . திலகம் அவர்கட்கும் , திருவாளர் புலவர் ய . மணிகண்டன் , 
எம்.ஏ , பிஎச்.டி . அவர்கட்கும் நன்முறையில் அச்சேற்றித்தந்த சிதம்பரம் 
ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் எமது நன்றி உரித்தாகிறது . 


இத்தொகுதியிலுள்ள குற்றங்களைந்து குணம் கொண்டு வாசித் 
தல் கற்றறிந்தமாந்தர் கடன் . 


தஞ்சாவூர் 
12-9-2002 


புலவர் . வீ . சொக்கலிங்கம் 
முன்னாள் தமிழ்த்துறைத்தலைவர் 

சரசுவதி மகால் நூலகம் 


எமது சரசுவதி மகாலுக்குத் 
தங்களிடமிருந்த மருத்துவச் சுவடிகளை 
அன்பளிப்பாகத் தந்த பெருந்தகையாளர்களின் 

பட்டியல் . 


திருவாளர் அ . முருகேசன் , அவர்கள் 

37 , நயினியப்ப நாயக்கன் தெரு , சிந்தாதிரிப்பேட்டை 
சென்னை -2 


திரு . R. விசுவநாதன் அவர்கள் 

46 , ஆட்டுக்காரத் தெரு , மானம்புச்சாவடி , தஞ்சாவூர் -1 


திரு . G. பாலகிருஷ்ணன் , அவர்கள் 

434/6 , 2 - ஆம் தெரு . தெற்கு காலனி I.C.F. , சென்னை -38 


திரு . T. இராசலிங்கம் . அவர்கள் 

617 - B , திருவள்ளுவர் அவின்யூ , கொள்ளிடம் டோல்கேட் 
பிட்சாண்டர் கோயில் அஞ்சல் , திருச்சி -621 216 


திரு . G. நித்தியானந்தம் , அவர்கள் 

27 , தேரோடும் கீழவீதி , ஆலங்குடி , 
புதுக்கோட்டை வட்டம் -622 301 


திரு . R. கோவிந்தசாமி , அவர்கள் , 

8 , சந்தியப்பன் மேட்டுத்தெரு , பட்டுக்கோட்டை 


திரு . S இளங்கேரவன் அவர்கள் 

( S / O சக்திவேல் அவர்கள் ) 
3. குழந்தைவேல் தெரு , மன்னார்குடி -614 001 


தி 


வேண்டுகோள் 


* 
TS 


கருணையுள்ளங் கொண்ட நம் முன்னோர்கள் 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனை ஓலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவை பல்வேறு இடங்களில் முடங்கி 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்குமுன் சரசுவதி 
மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , அவை 
மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் , அழியாப் புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவைப் பதிப்பாகி வருமாயின் சுவடி 

தந்தார் 
பெயர் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து 
பிரதிகளும் பெறுவர் . 


T 


எனவே நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளைச் 

சரசுவதி மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறேன் . 


* 
தி 


தஞ்சாவூர் 


மாவட்ட ஆட்சியர் 
மற்றும் இயக்குநர் 
சரசுவதி மகால் 


21-9 2002 


நூலகம் , 


பொருளடக்கம் 


அகத்தியர் 


-5 


-81 


-16 


26 
-133 
- 131,164 
-5,74,81 

- 167 


*, 


-205 


-600 


*, 


-1300 
-1500 


190 
216 


-1500 நாடி 


2 


3 


. 


- 


-168 
அவிழ்த சாரம் 

-179 
ஏத்த சால நிகண்டு - மாந்திரீகம் 

50 
கரும சூத்திரம் 

--137 
கரும சூத்திரம் - 150 

- 123 
கர்ம காண்டம் - 200 

82 
கர்ம காண்டம் - 300 

- 40,81,123 
கர்ம சூத்திர காண்டம் - 300 

-- 129 
கன்ம சூத்திரம் - 300 

41 
காவியச் சுருக்கம் - 16 

- 8 
காவியம் - 1000 - க்குச் சுருக்கம் 1 

47 
குணவாகடம் வைத்திய சாரம் . 36 

- 53 
குரு நாடி 130 

--113 
குரு நாடி 245 

5 
குரு நாடி சுருக்கம் 44 

- 6 
குரு நூல் - 600 

--95,112 
குரு நூல் முப்பு 50 

--- 174 
குழம்பு 

- 72,91,104,124,136,196 
குழம்பு முதலியன 

80 


-- 


. 


. 


. 


- 


X 


அகத்தியர் 


- 


. 


. 


. 


சகல கலை ஞானம் 1200 ( 105 ) 

-134 
சாத்திரம் 

- 122 
சூத்திரம் 10 

- 96 
- 30 

28 
100 

-130 
- 1500 

-- 180 
வாதம் - 16 

27 
செந்தூர சூத்திரம் - 36 

83 
செந்தூரம் - 300 

--144 
சௌமிய சாகரம் - 1200 

-180 
ஞான காவியம் 1000 - க்குச் சுருக்சம் 

சுருக்கம் - 100 

33 
ஞானம் - 30 

-205 
தீட்சா விதி 

- 45 
நாடி சூத்திரம் 

- 85. 139.171 
நிகண்டு குரு நூல் - 116 

32 
நோயின் சாரம் 

54 
நோயின் சாரம் - 67 

-178 
பரிபாஷை - முதற்காண்டம் - 200 

18 
2- ங் காண்டம் 
- 3 - ங் காண்டம் - 200 

20 
- 4 - ங் காண்டம் 

20 
5 - ம் காண்டம் - 200 

21 
6 - ம் காண்டம் 200 

22 
முதற்காண்டம் - 101 
2 - ங் காண்டம் 

30 
3 - ங் காண்டம் 

- 30 
30 

31 
பாலவாகடம் 

- 137 
பூரண காவியம் 1000 

--200 
பூரண சூத்திரம் 

--44,88 


-- 


19 


7 


. 


-- 


, 


.. 


29 


. 


. 


. 


. 


- 


4.ங் காண்டம் 
-5- ங் காண்டம் 


. 


3, 


i 


- 28 
--183 


--- 


25 

27 
--102 

55 


. 


3, 


--162 

88 
-177 


86 


3 , 


10 
76 


அகத்தியர் பதிவெண்பா 108 

ரெத்தினச் சுருக்கம் - 360 
ரெத்தினச் சுருக்கம் 

நாடி | 3 
வகார சூத்திரம் - 16 
வாக்கியம் பரிபூரணம் 

1200 
வாத சூத்திரம் - 60 
வேதாந்தம் 54 
வைத்திய காம சூத்திரம் - 300 
வைத்திய சாரம் 
வைத்திய சூத்திரம் 300 
வைத்திய சூத்திரம் குரு நூல் - 600 
வைத்திய முன்னூல் சாத்திரம் 
வைத்தியம் 
வைத்தியம் - 16 
வைத்தியம் - 36 
வைத்தியம் - 50 
வைத்தியம் 

- 300 

வைத்தியம் பின் நீடு - 30 
அடுக்குநிலை போதகம் - 10 
அண்ட நீர் 
அபரஞ்சிக் குழம்பு 
அமுதார்த்தக் குளிகை 
அமுர்த சஞ்சீவி 
அனுமார் மந்திரம் 
அன்னூற்றிரட்டு - திருமூலர் நாடிப் பரீட்சை 


--155 
- 128 
- 128 
127 
47 

29 
-206 
-187 

46 
-155 


--181 


- 98 


106 


74 


211 


இரசவாதம் 
இராமதேவர் -ஐந்நூற்றுத்திரட்டு 

பட்சணி - 109 
இராமபாண செந்தூர நொட்டிச் சிந்து 


42 


- 


103 


xil 


ஊ 


ஊழி வைத்தியம் 


169 


குணம் 


134 
146 


- 


63 


198 


கடைச்சரக்கு வகை 
கமலக்கை . மணிக்கடை கயத்து சூத்திரம் 
கம்பளிச்சட்டை கைலாசநாதர் காயகற்பம் 

சூத்திரம் 
கம்பளிச்சட்டை கைலாசமூர்த்தி ஞானம் 
கருவூரார் நொண்டிச்சிந்து 
மைகள் 

32 
கருவூரார் வைத்திய நொண்டி - 300 
கவுபால சித்தர் ஆணிக்கோர்வை - 50 


199 


38 


- 


14 


37 


34 


குணபாடம் 


- 


குணவாகடம் 


- 


கும்பமுனி - நவக்கிரக பூசை மந்திரம் 
குருநாடி சாத்திரம் 
குரு நீலகண்டர் - 50 
குழந்தை வைத்தியம் 


69 
70 , 90 , 150 , 158 

78 

215 
- 175 

214 


- 


கை 


கைலாசச் சட்டை முனியார் வாதநூல் - 100 


199 


கொ 


கொங்கணர் - 8 


132 


கொங்கணர் கடைக்காண்டம் 


43 


கொங்கணர் 


- 


(ஞானம் - முதற்காண்டம் 


198 


கோ 


கோகர் வாலை பூசாவிதி 


13 


xiii 


128 


217 


கோரக்கர் கற்பம் 
கோரக்கர் கற்பம் - 10 
கோரக்கர் சூத்திரம் - 200 
கோரக்கர் சூத்திரம் 

அஷ்டகர்மம் - 405 


12 


2 


159 


34 


16 


சஞ்சீவி வாகடம் 
சட்டைமுனி நாயனார் - சூத்திரம் - 8 
சட்டைமுனியார் காயகற்பம் 100 
சட்டைமுனியார் குழம்பு முதலியன 
சட்டைமுனியார் நிகண்டு 
சண்டமாருத செந்தூரம் நொண்டிச் சிந்து 
சரக்கு சுத்தி 
சரனூல் 
சவுக்கார வைப்பு முறை 
சன்னி பதிமூணுக்கும் குணம் 


196 
135 , 197 
94. 103 

86 


173 


136 
- 157 


சா 


சாதிலிங்கக் குழம்பு 


92 


( அகத்தியர் - 16 ) 


97 


சித்தர் வெண்பா 
சித்திராரூடம் 


.... 105 


சுந்தரமூர்த்தி - வாத நூல் 
சுந்தரானந்தர் தண்டகம் 
சுரதோஷ நாளறியும்படி 


135 

17 
- 171 


சூதமுனி சூத்திரம் 


... 96 


xiv 


செ 


செந்தூரம் 


97 


ஞான வெட்டியான் - 1500 


... 201 


... 


108. 120 


109,110 


3 ) 


.... 36 


தன்வந்திரி கலைக்கியானம் - தெண்டகம் 100 ) 
தன்வந்திரி சாத்திரம் 
தன்வந்திரி சாத்திரம் - சிந்தா மணி 
தன்வந்திரி செயநீர் - 50 
தன்வந்திரி தெண்டகம் - சொச்சம் - 40 
தன்வந்திரி - நிகண்டு - 300 
தன்வந்திரியார் நாடிப்பரீட்சை 
தன்வந்திரி வாகடம் 
தன்வந்திரி வாகடம் - சிமிட்டு ரெத்தினச் சுருக்கம் 
தன்வந்திரி வாதகாவியம் - 800 
தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி 1000 - ல் சுருக்கம் 
தன்வந்திரி வைத்தியம் 208 


58 


164 


360 


7 


16 


71 


46 


35 


திரட்டு வாகடம் 


----- 


59 


98 


133 


114 


திருமந்திரம் 
திருமூலர் 8 
திருமூலர் அன்னூற்றிரட்டு 
திருமூலர் அன்னூற்றிரட்டு வயித்தியம் - நாடி 
திருமூலர் குணவாகடத்திரட்டு 
திருமூவர் குணவாகடம் 
திருமூலர் சன்னியானந்த வைரவ மாத்திரை 
திருமூலர் திருமந்திரம் 
ருமூலர் நாடி - 120 
திருமூலர் வைத்தியம் 


139 
52 , 144 

176 
185 


.... 


141 


24 
186 


XV 


தட்சிணாமூர்த்தி 10 

இந்திரசாலம் 1200 ல் முதற்கண்டம் - வைத்தியம் 


26 
218 


. 


2 - ங் காண்டம் 


. 


219 
219 
220 
85 


,, 


83 


- 


84 


>> 


> 


3 - ங் காண்டம் 
4 - ங் காண்டம் 
ந்திரசாலம் மாந்திரீகம் 4 - ங் காண்டம் 
இந்திரசாலம் அஷ்டகர்மம் முதற்காண்டம் 
இந்திரசாலம் - வாதகாண்டம் 
ந்திரசால வித்தை -300 

3 - ங் காண்டம் 
சௌமிய சாகரம் 
பலதிரட்டு 
பின்னூல் -81 
மெய்ஞ்ஞானம் - 1500 

ரெத்தினச்சுருக்கம் 
தெட்சிணாமூர்த்தி - வைத்தியம் 


84 
204 
195 


183 


39 
213 


--211,212 


தேரையர் குணவா கடம் - நோயின்சாரம் -133 


- 55 


-12 
-132 


நந்தீசர் சூத்திரம் - 50 
நந்தீசர் பாடல் -8 
நயன சாத்திரம் 
நவரெத்தின சிந்தாமணி 
நனைசீலை சூத்திரம் 


-120 
- 156 


--- 148 


நாகராரூடம் சித்திரா ரூடம் 
நாடி குணங்கள் 


-116 
-149 


XV . 


-151 


--118 


நாடி சாத்திரம் 
நாடி சாத்திரம் - கோடாசூளிகை 
நாடி நிதானம் 
நாடி நூல் 
நாடிப் பரீட்சை 


- 56 

--- 121 
- 145,153 


நெய்சீலை சூத்திரம் 


--148 


-111 


-140 


பஞ்சாட்சர விதிமுறை 
பண்டிதர் நடக்கின்ற செய்கை 
பதார்த்த சிந்தாமணி 
பலதிரட்டு சூத்திரம் - 8 
பால வாகடம் 


115 


- 34 


--213 


- 173 
--100 


பித்தம் நாற்பதுக்கும் குணம் 
பிரம்மமுனி வைத்திய கருக்கிடை சூத்திரம் - 700 

வைத்தியம் - 385 
பிராணாயாமம் - நூல் ( அ ) சரசாத்திரம் 


--184 


--49 


புலத்தீசர் -300 


40 


பூதநாடிக் குணம் 
பூரணாதி லேகியம் 


- 147 
--175 


பெண்கள் லட்சணம் 


--48 


xvii 


பே 


பேரில்லாப் பிச்சமுனி சாத்திரம் 


-193 


போ 
போகநாதர் மூலிகை நிகண்டுக 
போகர் எழுநூற்றுத் திரட்டு 
போகர் வாலை பூசாவிதி 


- 203 
--23 
-13 


ம 


மகா சங்கத்திராவகம் 
மகா வல்லாதி 
மச்சமுனி -800 

ஞானம் 

-பாடல் -8 
மந்திரங்கள் 
மந்திர சாத்திரம் 
மந்திரம் 


- 87 
-182 
- 78,216 
--205 

-132 

- 94 
-63.68 
- 107 


மா 


மாந்திரீகம் 


-166 


முப்பு வழலை 


-176 


யூ 


யூகிமுனி சிந்தாமணி - ஆயுறு வேதம் - 1000 


--24 


42 


ராமதேவர் பட்சணி -109 


ரோ 


ரோமரிஷி -16 

-500 


4 
- 163 


ரோமஷிரி - குரு நூல் சூத்திரம் 

சூத்திரம் -100 
-வகாரம் .100 


-161 

- 4 
-31 


வாசமுனி சூத்திரம் -71 


... 2 


xviii 


191 


வாதம் -80- க்கும் தைலம் 
வாயுவு 10 க்கு பேருங் குணமும் 
வாலசீசை வாகடம் 


... 168 


... 142 


விவேக மாமுனிவர் வைத்தியம் -100 
விஷ வைத்தியம் 


... 42 
.. 117 


வ 


வைத்தியசிந்தாமணி 

- 121 
வைத்தியத் திரட்டு , 

1,3,51,57,61,70,71,73,75,77,79,89,93 
99,101,107,119,125 , 20 , 126,131 , 158 
141,153,154,160,165,184,188,189,192 

194,202 , 207 , 207 , -08 , 209,210 , 217 
வைத்தியம் - பல திரட்டு 

--143 
வைத்திய ரெத்தினச் சுருக்கம் -360 

--56 
வைத்தியர் லட்சணம் 

--172 


இதிலடங்கியுள்ள இலக்கியச் சுவடிகள் 


-64 


-66 


-b > 


-- 


அசுப்பேய்ச் சித்தர் பாடல் 
அழுகணிச் சித்தர் பாடல் 
அண்ணாமலை வெண்பா 
அருணாசலர் பதிகம் 
ஆஸ்தான கோலாகம் 
இடைக்காட்டுச் சித்தர் பாடல் 
கண்க்கதிகாரக் கணக்கு பலம் அறிதல் 
கந்தர் அனுபூதி 
கைவல்ய நவநீதம் 
கைவல்ய நவநீதம் 2 - வது 
சுப்பிரமணியர் அருச்சனை முதலியன 
பட்சி சாத்திரம் 
பட்டினத்தார் பாடல் 
பாம்பாட்டிச் சித்தர் பாடல் 
விநாயகர் அகவல் 


-1x8 

--67 
-.65 

-.92 
-204 
--- 59 
--60 


--6 
--112 
-65 


--69 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகத் 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 
22 - வது தொகுப்பு 

மருத்துவப் பகுதி 


வரிசை எண் : 3206 


சுவடி எண் : 1617 


வைத்தியத் திரட்டு 


அளவு : 23 x 3 செ.மீ 


ஏடுகள் : 210 

கி . எண்ணிக்கை : 4000 
பக்கத்திற்கு : 4--10 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


............ 


... மருது 


... ரதம் 
பக்க வாதம் 
...ாடுக்கு வாதம் 
சந்து வாதம் 
முகவாதம் 


இதுக்கு மருந்து 


முடிவு : 


கெந்தகம் வராகனெடை 24 சாதிலிங்கம் 
வராகனெடை 4. இவை சூரணம் பண்ணிச் 
சாப்பிட கிரந்தி சூலைதீரும் 

இது சேங்கொட்டை முறிவுமாகும் . 


குறிப்பு : 


இதில் பலவிதமான நோய்கட்குப் பலவிதமான மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


2 


தமிழ்ச் சுவடிக்il.93 


வரிசை எண் : 


3207 


சுவடி 


எண் 


. 


1618 


கோரக்கர் சூத்திரம் அஷ்டகர்மம் - 105 


ஏடுகள் : 22 

கி . எண்ணிக்கை : 1000 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : கோரக்கர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 33X3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 531 / D - 1134 கோரக்கர் நொண்டிச்சிந்து போன்றது , 
இதில் நொன்டிச் சிந்து என்று தலைப்பிடப் படவில்லை . 


வரிசை எண் : 3208 


சுவடி எண் : 


1618 - b 


வாசமுனி சூத்திரம் -71 


ஏடுகள் : 8 

கி . எண்ணிக்கை : 300 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் வாசமுனி 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 

33x3 செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


..... புக்கினிய வழலையெனும் கர்மம் 

பிரம்பிற் கரைபோலாம் 
வாமத்திலா அப்பிரப்பிலாரது ஆசை 

செய்ய . 


முடிவு : 


ஒப்பாரு மில்லை ஒளியாய்க் குருநந்தி 
செப்பிய வாதந் திறந்திறந்தா ரெனவேதன் 
அப்பனே வாதஞ்சித்தி அருநாளில் 
முப்பு வழலைச் செக்காரம் முத்துமே . 

வாசமுனி சூத்திரம் முற்றும் . 


71 


காலம் : 


றத்திராச்சி வருஷம் புரட்டாசி மாதம் 3 - ஆம் தேதி எழுதி முடிந்தது . 


22- வது தொகுப்பு 


3 


குறிப்பு 


சுவடி எண் 


296 - d /-D256 


போன்றது . 


இது . எமது 
உள்ளன . 


பாடவேறுபாடுகள் 


வரிசை எண் : 3209 


சுவடி 


எண் : 1619 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 67 கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 36x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


... 


கெட்ட 
உண்மையுள்ள புலத்தியனே வாவென் றேதான் 
தேனான வடமொழியைக் கய்யி லீந்து 

திருவான பூரணத்தின் திறஞ்சொன் னாரே ! 


6 


முடிவு : 


உண்ணு வட்டிகள் 


தக்கதங் கவட்டில்த்தானறுங் கணேரேத்த பித்தம் 
மிக்கப் பொன் வெள்ளி மீதெழினும் யக்கத்து 
மொக்கவே கரந்தவட்டிலோதுந் திரிதோழம்போம் 
மெய்க்குமே லுதிரமது மேவும் வெண்கலந்தானே ! 


740 


குறிப்பு : 


முதலேடு இல்லாததால் தலைப்பு தெரியவில்லை 

இதில் , வகை துகை , சவுமி கரு சாகரக் கரு . பரமாத்துமா தத்துவ விபரம் 
ரெணயிந்திரியம் , கர்ம யிந்திரியம் , சண்முகனார் தியானம் , கென்றை மீன் , ஆயளா 
மீன் , சென்னல் கூளி, பிறாமுள்ளி முதலான தலைப்புகள் உள்ளன . 


4 . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3210 


சுவடி எண் : 


1620 


ரோமரிஷி சூத்திரம் 


100 


ஏடுகள் : 15 


கி , எண்ணிக்கை : 350 


அளவு : 25x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : ரோமரிஷி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


மூலவட்டக் குருபாதம் காப்பு 

முத்திக்கி வித்தான முதலே காப்பு 
மேலவட்ட மானபறப் பிரமங் காப்பு 

வேதாந்தங் கடந்து நின்ற மெய்யே காப்பு 


முடிவு : 


மேலென்னு மிருக்கையிலும் நடக்கும் போதும் 

வேறுளாமல் சறங்களை விடாம லேற்று 
நாலென்ன யெட்டென்ன யெல்லா மொன்று 

நலமான அஷ்டாங்கம் மப்பீயா சீத்து 
காலென்னு பிராணாமுணிச் செ ............. 


- 75 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 671 - a/ D.1307 போன்றது 


வரிசை எண் : 


3211 


சுவடி எண் : 

எண் : 1621 


ரோமரிஷ் 16 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 

100 

அளவு : 27x2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : ரோமரிஷி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 
குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 145 - 234 போன்றது . 


22 - வது தொகுப்பு 


5 


வரிசை எண் : 


3212 


சுவடி எண் : 


1622 


அகத்தியர் - 205 


54 


எடுகள் : 

கி . எண்ணிக்கை 

: 1000 

அளவு : 

30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


காலம் : 


தொடக்க ஏட்டில் விஷ்சு வருஷம் மார்கழி மாதம் 18 - ந் தேதி ஞாயத்துக் 
கிழமை எழுதத்துடங்கினேனனவாறு . 

கடைசி ஏட்டில் . விஷ்சு வருஷம் தை மாதம் 4 - ந் தேதி மங்களவாரம் 
தெனத்திலே காலமே 9 மணிக்குமேல் யெழுதி முடிந்தது . முற்றும் . 


சுப 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 323 - a / D 622 போன்றது . இதில் , மற்றும் பல 
சுவடிகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 3213 


சுவடி எண் : 1623 - a 


அகத்தியர் குருநாடி - 245 


ஏடுகள் : 47 கி எண்ணிக்கை : 1000 

அளவு : 25x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


நான்றாக 
ஓங்காரங் கொண்டெழுந்த பிரணவத்தின் செய்கை 

உத்துணர்ந்து சூத்திரமாய் உரைத்த வாறும் 
ஆங்காரங் கொண்டதொரு மனத்தைத் தேர்ந்து 

அருவுருவாய் சுருபமெனும் மந்த நேர்மை 
பாங்கான நாடிநரம் பான வாறும் . 

பழமறைதா னாராய்ந்து பாடி வைத்தேன் 
நீங்கான கணபதியும் கந்தன் தானும் 
நிசமாக வந்துதவுங் காப்புத் தானே ! 


-1 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


ஒருநூலா யடக்கிவைத்து விபர மாக 

ஒகோகோ தேர்ந்து சொன்னோம் வுலகோர் மெக்க 
குருனாடி போலேயொரு நூலுஞ் சொல்லார் 

குறிப்பறிந்து யிந்நூலை கூர்ந்து பார்த்தோர் 
பெருநூலைத் தேடியங்கே அலைய வேண்டாம் 

பின்னுமொரு சாத்திரத்தி லிதுபோ வில்லை 
இருநூற்று நாற்பத்தி யஞ்சுந் தானே 
எண்ணிவைத்துக் கொடுத்தாற்போ லிருக்கு முற்றே ! 


247 


தேவிசகாயம் 
சுப்பிரமணியன் துணையுண்டாக வேணும் . 
அகத்தீசர் பாதமே துணை . தெய்வ சகாயம் 


காலம் : 


கரலருஷம் , புரட்டாசி மாதம் 4 - ந் தேதி ஆதிவாரனாள் அவுட்ட நட்சத்திரம் 
எழுதி முடிந்தது . வேணும் 


குறிப்பு : 


இது , சிறந்த நூலாகக் கருதப் படுகிறது . இதில் , வாதம் , பித்தம் , சிலேற்பனம் . 
மலடான் செனிப்பு , வியாதியினுடகணக்கு , முதலிலான தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3214 


சுவடி எண் : 1623-5 


அகத்தியர் குருநாடி சுருக்கம் 


44 


ஏடுகள் : 11 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : ? வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சீர்பெறு முனிவர் வேந்தர் 

தெரிந்து பின் நூல்கத் தோர்கள் 
பேர்பெறு கவியி லுத்துப் 

பிணிபல உணந்து தேர்ந்து 


22- வது தொகுப்பு 


மூர்பல நாடிக் கெல்லாம் 
உயர்குண நாடி நேர்மை 

சேர்குரு நாடி நேர்மை 
செயலுடன் கூற லுற்றரும் . 


முடிவு : 


பிடித்திருந்த கல்லுக்குப் பேர்தா னேது 

பிரமூல தேவதையின் பேர்தா னேது 
அடுத்திருந்த முலைப்பாலின் பேர்தா னேது 

அணு விரலும் சிறுவிரலும் அணைந்த லேது 
தடுத்திருந்த கயரேது பைதா னேது 

தவறாதே உகையிதென்று தானே யாய்ந்து 
படித் திருந்த பண்டிதரே யிந்த நூலே 

பழுதறவே யின்னதென்று பகரு வீரே ! 


- 40 


குறிப்பு : 


இது , முன் சொன்ன அகத்தியர் குருநாடி 247 -ன் சுருக்கத்தைக் கூறுகிறது . 
உள் தலைப்புகள் இல்லை . 


வரிசை எண் : 3215 


சுவடி எண் : 1624 


தன் வந்திரி பாலவாபகம் சிமிட்டு ரெத்தினச் 

சுருக்கம் 360 


ஏடுகள் : 48 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 32331 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

கெசமுக னடிவ ணங்கிக் 

கேசரப் பொருளைச் கண்டு 
வசமென வருவில் பூண்டு 

வகையற சிசுவின் றோகங் 
கசவற களிதுவ ஒக்கக் 

கண்டு நா னுரைக்க வேண்டி 
திசைமுனி யருளை நோக்கி 

திகைமலர்ப் பேசற்ற நேனே ! 


தமிழ்ச் சுவடிகன்ளின் 


முடிவு : 


சத்திய மாகநான் சாத்திய முன்னூற் 
சத்திய மென்னா சஞ்சலம் அகற்றிடுஞ் 
சத்திய முன்னூல் சமுசிய மில்லைதான் 
சத்திய வைத்திய யிரத்தின முற்றிற்றே 


360 


சிவமயந் துணையாகவும் 


காலம் : 


ருத்திரோத் காரிவருஷம் மாசிமாதம் 5 - ந் தேதி தற்ம்மந்திரி சுவாமிகள் சிமிட்டு 
ரெத்தினச் சுருக்கம் 360 - ம் யெழுதியது . 

முத்தும் 


குறிப்பு : 


இதில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் , அது தீர்க்கும் மருந்து 
கூறப்பட்டுள்ளன . 


முதலியன 


மூக்கு கெணத்தெண்ணை . ஊது மாந்த கெணம் , ஆமைகெணம் , சிங்கி மாந்தம் , 
செங்கிரந்தி குணம் , கருங்கிரந்தி குணம் , வாலைக்கரப்பான் , குளிதோஷம் , எச்சி 
தோஷம் , சிறுபிள்ளை கழிச்சல் கட்டுப்பட முதலான நல்ல பல தலைப்புகள் உள்ளன . 
சிறந்த சுவடி , 


வரிசை எண் : 


3216 


சுவடி எண் : 1625 - a 


அகத்தியர் காவியச் சுருக்கம் - 16 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 1813 செ . நீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஆதிமறைச் சாந்திரங்கள் பிறந்த வாறும் 

அடிமுடியும் நடுவாகிப் பொருள் மூன் றாகி 
வேதியனு மால்சிவனு நின்ற வாறும் 

வேதமுட னாகமங்கள் பிறந்த வாறும் 


-22 - வது தொகுப்பு 


முடிவு : 


ஆணையப்பா முக்காலும் மானை யாணை 

அறிந்துணர்ந்த ஞானிகளை அடுத்துச் சேரு 
யாணப்பா உண்டிருந்தாள் பதத்தைப் போற்றி 
பதினாறுஞ் சிவசூட்சப் பொருள்தான் முற்றே ! 

முற்றும் 
குருபாதமே துணை 


16 


- 


காலம் : 


குரோதன வருஷம் மாசிமாதம் 25 - ந் தேதி சிவவேலு செட்டி கையொப்பம் . 


குறிப்பு : 


போன்றது இதில் முழுமையாக 


இது , எமது சுவடி எண் 236- d / D - 3.96 
இருக்கிறது . 


வரிசை எண் : 3217 


சுவடி எண் : 


1625 - b 


சுப்பிரமணியர் அருச்சனை முதலியன 


ஏடுகள் : 8 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
சாத்திரம் இலக்கியம் 
எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 18x 3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 


சுப்ரமணியார் அற்சணை 


கந்தாய நமா 
குகாய நமா 
சண்முகாய நமா 
குமராய நமா 
பாலநேத்ராய நமா 


கீர்த்திகா சுணவே நமா 
மேஷவாகனாய நாம 
சிகிவாகனாய நமா 
துவிஜ புஜாய நமா 
துவிஜ நேத்ராய நமா 


மூடிவு : 


பிரம காயத்திரி 
ஓம் பூர புவா சுவா 
தற்ச விதுரு வரேணியம் 
பர்கோ தேவசிய தீமகீ 
தீயோயோன பிரசோதயாத் 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் சுப்பிரமணியர் அருச்சனை ; அஷ்டோத்தரம் 32 , சட்டமுனியார் சாடஷ் 
சரம் 

1 , அகத்தியர் சடாஷ்சரம் , சல ஆவாகனம் , ரிஷிகோத்திரம் , பிராத சந்தியா 
வந்தனம் , சிவகயாத்திரி மந்திரம் , பிரம காயத்திரி மந்திரம் ஆகியவை உள்ளன . 


**** 


வரிசை எண் : 3218, 


சுவடி எண் ; 1526 


அகத்தியர் வைத்திய சூத்திரம் குருநூல்_600 


ஏடுகள் : 102 கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 29x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 10 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வாணிய நமோஸ்து குருவே துணை 


கருணைதரு மங்கரனை சாப்பு 

வாணிகலந்து யிந்த சூத்திரந்தான் 
கருவாய்ப் பாடந் திருவுமையாள் 

மனோன் மணித்நாய் செப்பக் கேட்டுத் தெளிந்த 
குருனூலா கத்திரட்டிப் பாடக் 

குருமகிமை சித்தியுண்டாம் ஞானம் வாய்க்கும் 


மாவு : 


உண்டாகு மெழுனூர் வயித்தியத்தி லொடுக்கு 

சூத்திர மெண்பதுண்டு பண்டாங் குரைத்தன்ப 
துண்டுபாறு வழலைப்போக் கன்ப துண்டு 

வேண்டாம் நூல்களிது போதும் விடாதே 
நூல்களொருத் தருக்குங் கண்டா யறு நீற 

வெளிவிடாநே காட்சி யெழுதி முகிந்த துவே . 


- 610 


அகஸ்திய சுவாமியன் வயித்திய 
சூத்திரம் குருநூல்று நூற் முற்றும் 


22 - வது தொகுப்பு 


11 


குறிப்பு : 


இதில் , வளலை போக்கு , அப்புரகச் செந்தூரம் , பாரிசவாய்வு . வாயுவு 
பூறுக்கு நிலை : வாயுவுக்கு ஞ்சிப்பால் , மாத்திரைபேர் மருந்து சுத்தி , பாண்ட 
வயலுப்பு , விஷ்ணுசக்கிரபாணி , சஞ்சீவி மாத்திரை நூல்களில் சிவமுஞ் சக்கரமும் 
முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


+ + + 


வரிசை எண் : 3219 


சுவடி எண் : 1627 - a 


தன்வந்திரி கலைக்கியான தெண்டகம் - 100 


ஏடுகள் : 28 கி . எண்ணிக்கை : 900 

அளவு : 23x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


ஸ்ரீராம் செயம் 


அண்டமெனும் பரப்பிறமம் அருளே போற்றி 

அன்பான மனோன்மணித்தாய் பாதம் போற்றி 
குண்டமெனும் குண்டலியின் பாதம் போற்றி 

குருவான பராபரத்தின் பாதம் போற்றி 


முடிவு : 


மைத்துமே நூறுக்குள் சகலை கலையெல்லா 

மாட்டிவிட்டே னிதுக்குள்ளே பாரு பாரு 
தைத்துமே யிதில்மேலே நாற்பதுதான் சொச்சம் 

நலமான தெண்டகத்தின் கருவு முற்றே 


101 


- 


சிவமயம் 


குருகிடாட்சம் 


குறிப்பு : 


தில் , குண்டலி தீட்சை . சுப்பிரமணியன் தீட்சை , வயிரவன் தீட்சை , சிவ 
தீட்சை , சத்தி தீட்சை . அஷ்ட கர்மத்துக்கு புங்கை எண்ணை , வெண்சாரை கற்பம் . 
அஷ்கோல் செயநீர் , வாலை செயநீர் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


12 


தமிழ்ச் சுவடிகளின் 


1627. - b 


வரிசை எண் : 


3.220 


சுவடி எண் : 


நந்தீசர் சூத்திரம் - 50 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 23x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : நந்தீசர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் . ஸ்ரீராமசெயம் . குருகிடாட்சம் . 


மூலமுத லாதார முச்சுடராம் பொருளை 

மூதறிவி னாலறியு முக்கோணப் பொருளை 
காலுதலை மதுகாரணமாம் பொருளைக் 

கருத்துணர்ந்தவர் கேழ்க்க காட்சிதரும் பொருளை 


முடிவு 


யேங்கியே உருகியதிற் பணவிடை செந்தூரம் 

னிர்க்கையாய் குடுக்க மாத்தேழு குறையாது 
நீங்காத சூதமுனி யுரைத்தவகை யெல்லாம் 

நிசமாகுங் கண்டறித்து தேறி நீ பாரே ! 


நந்தி சூத்திரம் முற்றும் 

தேவிசகாயம் 


குறிப்பு . 

இதில் , நீலகண்டவாலை , விடத்திலைவாலை , சங்காளவிரத பறிபம் , ஸ்ரீராம 
செந்தூரம் , செம்புசுத்தி , கெந்திசுத்தி : துரிசிசெய்பு முதலான தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 1221 


சுவடி எண் : 1627 


கோரக்கர் சூத்திரம் -200 


கி . எண்ணிக்கை : 2008 


அளவு : 28x3 செ.மீ 


ஏடுகள் : 64 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


ஆசிரியர் : கோரக்கர் 
முழுமை : முற்றுமுளது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ், 


113 


22 - வது தெகுப்பு 


தொடக்கம் : 


ஸ்ரீராமசெயம் சிவமயம் குருவே துணை 
சிவனொடு பார்ப்பதியுங் கயிலாசந் தன்னில் 
சிறந்திருப்பார் கயிலாசஞ் மஞ்சுமலை யுண்டு 
நவரத்தின கிரியொன்று சொற்னன் கிரியொன்று 
நல்லவெள்ளி கிரியொன்று தாம்பிரக் கிரியொன்று 


முடிவு : 


போகுமடா நோய்களெல்லா மிறந்து போகும்பாரு 

மியல்பான நூலிருக்கும் மருந்து தேடி 
வரும்பொருள் கெட்டுதல்லாம் வகையாக யிந்து 
வரிசையா யிருநூறும் வாங்கினால் நன்றே ! 

முத்தும் 
தேவிசகாயம் 


2020 


" காலம் : 


கரவருஷம் கார்த்திகை மாதம் 17 - ந் தேதி 


குறிப்பு : 

இதில் , செந்தூரம் , வாய்வுக்கு லேகியம் , பெரும்பாண்டு , பெரும்பாண்டுக்குப் பவள் 
பற்பம் , நெய் மூலம் ஒன்பதுக்கு , மூலக்கிராணி வகை முதலான பல தலைப்புகள் 
உள்ளன் . 


வரிசை எண் : 


3222 


சுவடி எண் : 1627-3 


போகர் வாலை பூசாவிதி 


ஏடுகள் : 5 , கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 23x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : போகர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

பாரப்பா வாலைதனைப் பூசை செய்ய 

பதிவாக நவகோணம் யெட்டிதழு சூழ் 


தமிழ்ச் சுவடிகளின் 


சேரப்பா யிருவளையம் வாசல் நாலும் 

சிறப்பாக நீங்காரம் நடுவே விட 


முடிவு : 


நாடீ நின்ற நடந்தேத்த யேகதாய் பூசை 

நல்லவர்க்கு யெய்துமடா காமிக் கில்லை " 
பாடீயிந்த பதிமூன்று பாட்டுக் குள்ள 

பலபூசை சிவபூசைப் பணிந்தி டாயே ! 
போக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 
வாலை பூசாவிதி முகிந்தது , முற்றிற்று 

சர அண பவன் துணை 


13 . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 896 - c D.1790 போன்றது . சுவடி எண் 796 - D . 1683 
போன்றது . 


வரிசை எண் : 3223 


சுவடி எண் : 1627 - e 


கருவூரார் மைகள் 32 


ஏடுகள் : கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 23x3 செ . நீ , 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : கருவூரார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் - 


ஸ்ரீராமசெயம் 


உரைக்குரேன் மநப்புதனை சித்திரமாகி 

உலகத்தோர் பிழைப்பதற்கு கருவை யெல்லாம் 
திரைக்குரேன் சிவஞானம் தங்கித் தானால் 

சித்திமுத்தி ரெண்டுமுண்டாம் பாரு யாரு 


முடிவு : 


சாகுமே காரசத்தி சதாசிவனும் கேட்டால் 
போகுமே யாருவெல்லாம் போகருபன் செய்து பாசே ! 


42 


.22 - வது தொகுப்பு 


15 


முற்றிற்று 

நாதர் சிங்கு 
வட்டமா யிருக்குமதி பூண்டி ருக்கும் 

வன்னியின் குலத்தின் பெயர் பூண்டி ருக்கும் 
தொட்டதுரிசியை வெளித்திடுந் 

துய்ய ரசத்தை கெண்டிடும் 
பட்டண மெங்கும் சுத்த்யே பரீதேசி சண்ண 
சுட்ட யெலும்பும் பொன்னகும் சொன்னேன் 
பச்சிலை யிது பாரே 

முற்றிற்று 


குறிப்பு : 


இதில் , அஞ்சனம் , மறப்புமை , மறப்பு , மறப்பு அஞ்சனம் , காயசுத்தி , மெழுகு 
வகாரம் முதலான தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் 


. 


3224 


சுவடி எண் : 1627 - f 


தன்வந்திரி நிகண்டு -300 


ஏடுகள் : 


91 


கி . எண்ணிக்கை : 


2000 


அளவு : 23x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 


7 வரிகள் 


ஆசிரியர் : தன்வந்திரி 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


காலம் : 


கரவருஷம் ஆவாணி மாதம் 10 - ந் தேதி தன்மந்திரியார் நிகண்டு யெழுதி 
முடிந்தது . 

முற்றும் 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 248 - f/ D - 437 போன்றது . 


16 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3225 


சுவடி எண் : 1627 - g 


சட்டை முனியார் காயகல்பம் 100 


ஏடுகள் : 27 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 23X3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : சட்டைமுனியார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது . எழுத்து தமிழ் . 


காலம் : 


கரவருஷம் ஆவணி மாதம் 16 - ஆம் தேதி சட்டமுனிய கல்ப்பவிதி னூறு யெழுதி 
முடிந்தது . பழனியாண்டி துணையாகவும் . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 351 / Ddg4 , 3521 / D E95 போன்றது! - தனலப்பு சட்ட 
மூனியார் அருளிச் செய்த கல்ப்ப காயம் லூறு என்றுளது . 


வரிசை எண் : 


3226 


சுவடி எண் : 1627 - h 


தன்வந்திரி வாத காவியம் 800 


ஏடுகள் : 24 கி . எண்ணிக்கை : 800 

அளவு 

23X3 செ . 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சிவமயம் 
ஆதி பொருளான யாருளான சற்வேசற் 

அகண்டம்மொடு வேதமிது யருள் பதம் போற்றி 
நீதிகுரு தன்மகன் நிட்களரூபனை 

நிப்பதம் மெஞ்ஞான நெறஞ்சனம் போற்றி 


முடிவு : 


னாக்சென்ற சுழிமுனை காந்த ரியத்தி 

நலமான சிங்குவை யலம்புருட னாகும் 
காக்சென்ற குருதனோடு சங்கினி வயிரவந்தான் 

கனமாகுற மீதுபத்து கண்டு புாரே ! 


92 


22 - வது தொகுப்பு 


17 


இதில் 92 பாடல்களே உள்ளன . இதில் , கயிலைச் சித்தர் , இந்திரிய கற்பம் , 
முதல் குறி காரியத்தில் சொல்லுகிற வகை , சாதிலெட்சணத்தின் குறிப்பு , துலாராசி 
மகிமை , கன்னிராசி மகிமை . ரிஷபராசி , மேஷராசி மிதுனராசி , கடகராசி , பஞ்சபூதக் 
குறிப்பு , பிரிதிவி , அப்பு , வித்து வகை முதலான தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3227 


சுவடி எண் : 


1628 


சுந்தரானந்தர் தண்டகம் 


ஏடுகள் : 22 கி . எண்ணிக்கை 450 

அளவு : 26x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சுந்தரானந்தர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரிஓம் : நான்றாக குருவாழ்க 
அரிஓம் அரகர அக்கனமு மாகி 

அதிலேதான் சுளித்த யிரு சுளியுமாகி 
தெரியாத பொருளாகி சித்தறிவு மாகி 

சிவமுகமாய் சத்தியுமாய் ரெண்டும் ஒன்றாய் 


முடிவு : 


பானென்ற அமுத்தத்தை அள்ளி யுண்டு 

பாலகனா யளியிருந்து பண்ப தாக 
யேனென்று யெழுபத்தி மூணுக் குள்ளே 

இகபரமும் சித்தியாய் இருப்பார் முற்றே ! 


73 


குறிப்பு : 

இது . எமது சுவடி எண் 466 - e / D- 1037 சுந்தரமூர்த்தி தண்டகம் போன்றது . 
அதில் , 33 செய்யுட்களே உள்ளன . 


2 


18 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3228 


சுவடி எண் : 1629 - a 


அகத்தியர் பரிபாஷை முதற் காண்டம் 


200 


-- 


ஏடுகள் : 32 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 37 x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பரமஞானோதயத்தின் 

மறைப்பு நூ .......... 
அகத்தியர் பூரண காவியத்தில் எடுத்தெழுதிய பாட்டு 
மெய்யான கண்ண துதான் தெய்வந் தெய்வம் 


அடங்கு நிலை தனையறிந்து ஒடிங்கி வாழே ! ... 

அகத்தியர் சத்திசாலம் ஆயிரத்தி எரனூறு 
ஆமென்ற ஆதியா னந்த மேவி 

யாதியந்தஞ் சற்குருவின் னறிவாய் நின்ற 
ஓமென்ற னாதவிந்து மதிவீ டாக 

யுத்து நின்ற திரோதாயி மவுன மாகி 


முடிவு : 


பேறுபெற யினியுரைக்கும் ரெண்டாங் காண்டம் 

பிரமலபி யுள்ளவர்கட் செய்து மெய்தும் 
நூறுரை யிருத்துமடா முதற்காண்ட சாலம் 
னோக்குமுன்னே பத்திசத்தி சித்தி முத்தே ! 

முதற்காண்டம் முற்றும் 
சுப்பிரமணியக் கடவுள் துணை 


200 


குறிப்பு 

இதில் தலைப்புகள் வித்தியாசமாக உள்ளன . இதில் , நாதவிந்து செய நீர் , 
கூர்ம செய 

சய நீர் , பூசை தகர் மூலம் , பூசாவிதி . நாதநீர் , ரசகுளிகை . படைவிலக்க 
மாரணத்தூள் , கரிமிபார்வை முதலான பலதலைப்புகள் உள்ளன . 


22 - வது தொகுப்பு 


19 


வரிசை எண் : 


3229 


சுவடி எண் : 1629-6 


அகத்தியர் பரிபாஷை இரண்டாங் 

காண்டம் 200 


ஏடுகள் : 24 ( 32-55 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 37x3 செ.மீ 
பக்கத்திற்கு 

8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


இந்திரசாலம் 
சத்திசாலம் 

அந்தாதி 
சித்திக்குந் தேவரமு துண்டவாரி சிகவசிய 
முத்திக்கு மூலபதம்போற்றி முன்னுரை மோனவளி 
சத்திக்கு சாலமிரு னூறுபாடலுந் தானுரைத்த 
அத்திக் கரியுரிகொண்டோன் ரண்டாம் பதமாதி வஸ்கே ! 


- 1 


முடிவு : 


சேறாதே வூன்கொழுப்பு யீடு வாடை 

செய்யாதே செத்தபிணக் கருவை நாளு 
மேறாதே ரெண்டாங் காண்டத்தை விட்டு 
யெறியாதே யிருநூறு மிந்தா முற்றே ! 

இரண்டாங்காண்டம் முற்றும் 
ஆக காண்டம் ரெண்டுக்கும் விருத்தம் துகை பாட்டு 

சுப்பிரமணியக் கடவுள் துணை 


200 


400 


குறிப்பு ; 


இதில் , கண்கட்டுமை , தம்பனமை , வேசைமை , வராகி நெய் திராவகம் , வைத் 
தியம் . விஷத்துக்கு , விரியன் விஷத்துக்கு , சூரணம் நயனத்துக்கும் . பிளவையரை 
யாப்பு சத்தி விக்கலுக்கு , உமண ரோகம் , செவிநொய் முதலான 

முதலான பல தலைப்புகள் 
உள்ளன . 


20 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3230 


சுவடி எண் : 1629 - c 


அகத்தியர் பரிபாஷை மூன்றாங் காண்டம் 


ஏடுகள் : 22 ( 56-77 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 

37 x 3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவர் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


வித்தை முறை யாரம்பம் 

சத்திசாலம் 


இந்திரவி மதிசோம நிகமே வாய்வு 

யேதுமில்லை யீசனடி யென்றே போற்றி 
மந்திர முங் கருவிடைய மான வாறும் 

மகத்தான ஞானவளி வடிவே மூலம் 


- 


முடிவு : 

காரு சாலனூல் மூணு காண்டமுந் 
தேரு. வீதியாந் தேறு தேறு நீ 
போரு வீரமே பூமி நாதமே 
மேரு மேரடா காண்ட முத்துமே ! 

200 
மூன்றாங் காண்டம் முற்றும் 
ஆக காண்டம் மூணுக்கும் விருத்தம் 

600 
சுப்பிரமணியர் துணையுண்டாகவும் 
குறிப்பு : 

இதில் , காமரூபிவித்தை , கண்கட்டு , அண்டில் வித்தை தம்பனம் , பொரி 
வித்தை , நீர்பால் செய்ய , ஆந்தை கூகைவித்தை , காரண்ட வித்தை மை , மைகளுக்கு 
மந்திரம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3231 


சுவடி எண் ; 1629 - d 


அகத்தியர் பரிபாஷை நாலாங்காண்டம் 


ஏடுகள் : 20 ( 78-97 ) கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 373 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
லைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


12.வது தொகுப்பு 


21 


தொடக்கம் : 


சாலனூல் மோடி வித்தை சத்திசாலம் 

குருவாடை 


காண்டமோடி கணபதி மோடியோ 
மீண்ட மோடியை யிந்திர சாலம் 
தாண்ட மோடி யறுபத்து நாலையும் 
வேண்ட வேண்ட வினாயகன் காப்பதே ! 


- 1 


மு 1 வு : 


சண்ணவே வெகுகோடி வகைத் தொழிற் 
பண்ணியே வெள்ளேறு பலித்திடு 
மண்ண லாரடி யோரிரு நூறையுங் 
கண்ண தாமென வொக்குமுற்றறே ! 


200 


நாலாங்காண்ட முற்றும் . 
ஆக காண்டம் நாலுக்கும் விருத்தம் 

800 
சிவசுபிரமணியக் கடவுள் துணையுண்டாகவும் 


மை , 


குறிப்பு ; 

இதில் , மோகினி பொடி , மோடி , மூல மோடி வித்தை , செயமோடி , 
மாயாரூபி , ஆகிருஷணி , மீதொழில் , அமரி அளாக்க , வுலக்கை குத்த , முரம்புடைக்க 
ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3232 


சுவடி எண் : 


1629 - e 


அகத்தியர் பரிபாஷை ஐந்தாங்காண்டம் 200 


ஏடுகள் : 30 ( 98-127 ) கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 37x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 

மகா வித்தை முறை சத்திசாலம் 

தேவிசகாயம் 
கருவான வாரணத்தின் முகவன் பாதங் 

கருணைபுரி சிவன் பாத முமையாள் பாதங் 
குருவான குமரகுரு பரன்றன் பாதங் 

கும்பசோரி யெனையீன்ற சத்தி பாதம் 


22 


தமிழ்ச் சுவடிகளின் 


அடிவு : 


திட்டலிட்ட சென்னியிலே புத்து மேவுஞ் 

சித்தருன்னைச் சவிப்பார்கள் திட்டு வார்கள் 
கேட்டபுத்தி நினையாதே பலியா தப்பா 
கேசரியஞ் சாங்காண்டங் கிடைத்த முற்றே ! 
அஞ்சாங்காண்டம் முற்றும் 


200 


ஆக காண்டம் அஞ்சுக்கு விருத்தம் 1000 - ம் முற்றிற்று 
சிவசுத கணபதி திருவடிகளே சரணம் 
முருகக் கடவுள் துணை . 


குறிப்பு : 


இதில் , மகாமந்திரம் , திருமால் மந்திரம் , மகாமை , பணமழைப்புவித்தை , விலை 
பாவை , அஞ்சிராணி பொடி , பிண்டத்திராவகம் , பூதம் வணங்க , அரசப்பன் வித்தை 
முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3233 


சுவடி எண் : 


1529.f 


அகத்தியர் பரிபாஷை ஆறாங்காண்டம் - 200 


- 


ஏடுகள் : 33 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 

37x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


செகசாலம் அகத்தியர் சொன்ன சத்திசாலம் 

தேவிசகாயம் 


கிடைத்சிவன் பேரைவைத்து ஆறாங் காண்டங் 

கேசரியின் மனோன் மணியைப் பணிந்து போற்றி 
படைத்தபொரு ளறியாத மனத்தோர்க் கெல்லாம் 
பளிங்கு நிறம் போலிருந்த சற்குருவின் பாதம் . 


முடிவு : 


தள்ளிவிட்டுச் சால நூ லீய்ந்தா லுன்றன் 

தலைவெடிக்குஞ் சொல்லிவிட்டேன் சத்தி சாலம் 
என்னவென்று நினையாதே இந்திர ஜால 

மெடுத்ததுரை யாயிரத்தி யிரநூர் முற்றே ! 


200 


22 - வது தொகுப்பு 


23 


முற்றும் 
ஆக காண்டம் ஆறுக்குத் திருவிருத்தம் 1200 
அகத்திய ரருளிச் செய்த சத்திசாலம் முற்றும் 


காலம் : 


கலியுகாதி வருஷம் 4969 , சாலிவாகன வருஷம் 1790 , யிங்கிலிசு வருஷம் 
1868 , பசலி வருஷம் 1277 , க் பிரபவாதி வருஷம் பிரபவ வருஷம் மாசி மாதம் 5 - ந் 
தேதி சனிவாரம் யெழுதி நிறைவேறினது முருகக்கடவுள் துணையுண்டாகவும் . 

முத்தைய செட்டி கையெழுத்து 
குறிப்பு : 

இதில் , வைத்தியக்குரு , குறளிவித்தை , ஆடைதூக்க . ஆள்மறியல் , களச்சி 
வித்தை , நீரடைக்க , மீன் பருக்க , செப்படுவித்தை தீய்ப்பொடி , மண்டூ கமை , பச் 
சோந்தி வித்தை பூனை கண்மணி முதலான பல அரிய தலைப்புகள் உள்ளன . இடை 
யிடையே விடுபட்ட பாடல்கள் வேறு ஏடுகளில் எழுதிச் சேர்க்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3234 


சுவடி எண் : 


1630 - a 


போகர் எழுநூற்றுத் திரட்டு 


ஏடுகள் : 115 


கி . எண்ணிக்கை : 5000 


அளவு : 37x3 செமீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : போக நாயனார் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


காலம் ; 


விரோதி வருஷம் தை மாதம் ஆரம்பம் . குரோதன வருஷம் மாசிமாதம் 29 - ந் 
தேதி எழுதி முடிந்தது . 


குறிப்பு : 
இது , எமது சுவடி எண் 305 / D - 548 போன் 

ன்றது . பாடவேறுபாடுகள் மிகுந்து 
காணப்படுகின்றன, 

முதலேட்டில் தன் மந்திரியார் அருளிச் செய்த சிந்தாமணி ஆயுர்வேதம் 
என்றுளது . அடுத்து : போகர் எழுநூறுத் திரட்டுக்குக் காப்பு : 

போகனாதர் நூலிலே பொய்யொன் றில்லை 
போகனூ லறிந்தவன் போகபூமி ஆளுவான் 


24 


தமிழ்ச் சுவடிகளின் 


போகனூ லறிந்தவன் பொன்னுவெள்ளி கைவசம் 

போகர்போற வீதியில் பூனைவேத மோதுமே ! என்றுளது . கடைசியில் ஒரு ஏடு 
மருத்துவம் முதலியன கொண்டுளது . 


வரிசை எண் 


3235 


சுவடி எண் : 


1630 


யூகிமுனி சிந்தாமணி ஆயுர்வேதம் - 1000 


ஏடுகள் : 76 கி . எண்ணிக்கை : 6000 

அளவு : 37 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : யூகிமுனி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 

இதில் , 419 பாடல்களுடன் சேத்துமம் முற்றும் ; என்றுளது இதில் , 
பித்தவாத , சேத்தும் , பித்த சேத்தும 

வாத 
நடைகள் , சன்னி சுகசன்னி 

முதலான 
தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3236 


சுவடி எண் : 1630-6 


திருமூலர் நாடி -120 


ஏடுகள் : 15 கி . எண்ணிக்கை : 700 

அளவு : 37 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அந்தி நிறத்தனை யானை முகத்தனை 
யிந்து யிளம்பிறை போலு மெயிற்றினை 
நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தனை 
புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே . 

தேவிதுதி 
தாதாவைப் போல தயவு கொடுப்பவள் 
வேதாக மத்தின் மெய்ஞ்ஞான பெய்ப்பொருள் 
ஆதார சத்தி அரிய மனோன்மணி 
மாதாவின் பாதம் வைத்தேனென் சென்னியில் 


22 - வது தொகுப்பு 


முடிவு : 


திண்டிட நோயெல்லாம் திசைகெட்டு ஓடிடும் 
பண்டிட வாய்வு பக்கத்திற் சேராது 
தண்டிட லோகற்கு தானாகச் செய்முறை 
மண்டிய சித்தர் மகாவியாதி போக்குமே 


- 124 


முற்றும் 
நந்தீசர் துணையாகவும் 
திருமூலநாயனாரருளிச் செய்த திருமந்திரம் னாடி 120 முடிந்தது 


காலம் : 


ரக்தாட்சி வருஷம் கார்த்திகை மாதம் 
குறிப்பு : 

இதில், தத்துவம் முத்தும் , நாடி விபரம் , மரணக்குறி , மேகவிபரம் , சூத சன்னி, 
மூலம் முதலான தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3237 


சுவடி எண் : 1630 


அகக்தியர் ரெத்தினச் சுருக்கம் நாடி -31 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 200 அளவு : 37x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 

6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூரண மாநிறைந்த கும்பபரை தாள்போற்றி 
புகலுகிறேன் வைத்திய ரெத்தினச் சுருக்கந் தன்னை 
X X 

X X X 
கரிமுக னடியை வாழ்த்திக் கைதனில் நாடி பார்க்கில் 
பெருவிர லங்குலத்திற் பிடித்துடன் நடுவே தொட்டால் . 


X 


முடிவு : 


தானென உலகுக் குள்ளே 

தயங்கிய நாடி பார்க்கில் 
வானெனு மின்னே கேளா 

வருபலன் சொல்லக் கேளு 


தமிழ்ச் சுவடிகளின் 


னானென புருஷர்க் கெல்லாம் 

நாடிதான் வலக்கை யாகுந் 
தேனென மடவார்க் கெல்லாந் 

திடம்பெற மடக்கை பாரே : 
தாடி மும்பத்தி ஒண்ணு முத்தும் 

சிவகுருபாதம் துணை . 


-31 


குறிப்பு : 


இதில் , நாடி பார்க்கும் விதம் , நடக்கும் செயல் முதலானவை கூறப்பட்டுள்ளன 
இதன் , பின்னர் ஒரு ஏடு அயல் செம்பு முறை ’ எழுதப்பெற்றுளது , 


வரிசை எண் : 3238 


சுவடி எண் : 1631-8 


தெட்சணாமூர்த்தி 


10 


ஏடுகள் : 


2 


கி , எண்ணிக்கை : 


50 


அளவு : 


32x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


7 வரிகள் 


ஆசிரியர் ! தெட்சிணாமூர்த்தி 


பொருள் : 


மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் , 


குறிப்பு ; 


இது , எமது சுவடி எண் 469 • g / D - 1050 போன்றது . 


இதில் , 7 செய்யுட்கனே உள்ளன . இதற்கு முன் ஏட்டில் , இச்சுவடி 1631 - ல் 
உள்ள நூல்களின் அட்டவணை உள்ளது . 


வரிசை எண் : 8230 


சுவடி எண் : 1631-6 


அகத்தியர் .5 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 

3233 செ மீ 
பக்கத்திற்கு : 

வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை 1 முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


22- வது தொகுப்பு 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 807 / D - 1615 போன்றது . 


வரிசை எண் : 


8240 


சுவடி எண் : 1631 - c 


அகத்தியர் வகார சூத்திரம் - 16 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 

32x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது 

எழுத்து : தமிழ் . 
குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 432-0 / D - 925 போன்றது . 


வரிசை எண் : 


3241 


சுவடி எண் : 


1631-1 


அகத்தியர் சூத்திரம் வாதம் - 16 


ஏடுகள் : கி. எண்ணிக்கை : 150 

அளவு : 32x3 செ . மீ , 
பக்கத்திற்கு : ( வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூரணமாம் புங்கவர்ணன் பாதம் போற்றி 

புகழ்வென்ற சிவகாமி ஆத்தாள் பாதம் 
காரணமா மறிவில் நின்று மனத்தைப் போத்தி 

கந்தனுக்கு கருனைபெற சீஷ னாகி 


- 
1 


வேறு 
பாரிந்த நூலைப் பகர்ந்தா லெழுநரகம் 
பாரிந்த நூலைப் பண்பதாய்ப் பூசிப்பாய் 


28 


தமிழ்ச் சுவடிகள் 


கனிடன் 


பாரிந்த நூலைப் பதினாறு கருக்கமென்று 
பாரிந்த நூலைந் பகரார் பெரியோரே ! 


-17 


திருச்சித்தம் பலம் துணை . 
குறிப்பு : 

இதில் , வாதம் பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 


எமது 


இது , 
போன்றது . 


சுவடி எண் 236 - c / D - 395 


* அகத்தியர் முப்பு பதினாறு " 


வரிசை எண் : 3242 


சுவடி எண் 


: 1631 - e 


அகத்தியர் சூத்திரம் - 30 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 32x 3 செ . மீ . 


ஏடுகள் : 6 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தறிப்பு : 


இது , எமது சுவடி எண்321- b/ D - 604 அகத்தியர் கைபாகம் முப்பது போன்றது .. 


வரிசை எண் : 3243 


சுவடி எண் : 


1631 - f | 


அகத்தியர் மதிவெண்பா 


1.00 


ஏடுகள் : 11 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 32x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் - அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 432- 1/ D - 911 , 445 - a / D - 968 போன்றது . 


22 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


3241 


நாடி 


எண் 


. 


1631 


அகத்தியர் வைத்தியம் பின் நீடு - 30 


ஏடுகள் : 8 


கி . எண்ணிக்கை : 


300 


அளவு : 32x 3செ.மீ. 


பொருள் : மருத்துவம் 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

பொதிகை தனில் நான் வந் திருக்கும் போது 

புகழ்பெறவே பாடினனூல் வாதத்தி லெட்சம் 
அதீதமாய் வைத்தியத்தி லிரண்டு லெட்சம் 

மாந்திரிக வாதத்தில் ஐயா யிரமுமாம் . 
19 வு : 

நலித்துமனம் நோகாமல் நல்லமருந் தெல்லாம் 

நாடியவர் கிட்டிருந்து நன்றாய் வைத்துக்கொண்டால் 
பொலித்துவுள் மருந்துகளும் பொருள்களுமோ வருகும் 
பூலோக மெல்லாமுன்னைப் புகழ்வார் நாலுமுத்தே ! 

31 
முருகன் துணையுண்டாகவும் 
குறிப்பு : 

இதில் , தீராத நோய்களுக்கு , நவனீத குடோரி செந்தூரம் மேகத்துக்கு சூரணம் 
நாகம் , கரிவங்க , வென்வங்கரசம் , செந்தூரம் ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3245 


சுவடி எண் : 1631-6 


அகத்தியர் பரிபாஷை முதற்காண்டம் 


101 


ஏடுகள் : 


23 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 32x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 
இது , எமது சுலடி எண் 445 - e / D > 970 போன்றது . 

இதில் , முழுதும் இருக்கிறது . அது குறைபாடுடையது . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3246 


சுவடி எண் : 1631 


அகத்தியர் பரிபாஷை 2- வது காண்டம் 


ஏடுகள் : 21 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 

32 , 3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 445 - d / D - 971 போன்றது 
காணப்படுகின்றன . 


பாடவேறுபாடுகள் 


வரிசை எண் : 3241 


சுவடி எண் : 1631 - j 


அகத்தியர் பரிபாஷை மூன்றாங் 

காண்டம் 


ஏடுகள் : 20 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 32x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


எண் 


445 - e / D - 972 


இது , எமது சுவடி 
காணப்படுகின்றன . 


போன்றது . பாடவேறுபாடுகள் 


வரிசை எண் : 3248 


சுவடி எண் : 1631 - k 


அகத்தியர் பரிபாஷை 4 - வது காண்டம் 


ஏடுகள் : 19 


கி : எண்ணிக்கை 1 1000 

அளவு : 32x3 சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை ! பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


குறிப்பு : 


எமது 


சுவடி 


எண் 


445 - f / D - 973 


போன்றது . பாடவேறுபாடுகள் 


ந 


உள்ளன . 


வரிசை எண் : 8249 


சுவடி எண் : 1631.1 


அகத்தியர் பரிபாஷை 5 - வது காண்டம் 


ஏடுகள் : 20 


கி , எண்ணிக்கை : 1000 


அளவு : 32x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


* காலம் ; 

பிறபவ வருஷம் சித்திரை மாதம் 15 - ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எழுதி 
முடிந்தது இப்படிக்கி அப்பர் சாமிகள் அடுமை வைத்திய முத்தையா செட்டி 
எழுத்து , 


குறிப்பு : 

இது. எமது சுவடி 
காணப்பாடுகின்றன . 


எண் 


445 - g / 

D974 


போன்றது . 


பாடவேறுபாடுகள் 


வரிசை எண் : 3250 


சுவடி எண் : 1631 - m 


ரோமரிஷி வகாரம் - 100 


ஏடுகள் : 20 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 32X3 செ.மீ. 
பக்கத்திற்கு / 

7 வரிகள் ஆசிரியர் : ரோமரிஷி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


காலம் : 


பிறபவ வருஷம் சித்திரை மாதம் 20 - ஆம் தேதி வியாழக்கிழமை எழுதி 
முடிந்தது . 


81 


தமிழச் சுவடிகளின் 


சிவசுப்பிரமணியக் கடவுள் துணையுண்டாகவும் . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 671 - a / D - 1307 ரோமரிஷி சூத்திரம் -100 போன்றது " 
பாடவேறு பாடுகள் மிகுந்து காணப்படுகின்றன . 


. 


வரிசை எண் : 


3251 


சுவடி எண் : 


1631-0 


அகத்தியர் - நிகண்டு குருநூல் -116 


ஏடுகள் : 22 கி . எண்ணிக்கை : 

1000 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : 

முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியாம் பராபரமே கருவே அய்யா 

வகண்டசரா சரமான நிர்க்குணமே சோதி 
பேதியா நின்மலமே சூட்சா சூட்சம் 

பெரிதான கணபதியும் வல்லபையுங் காப்பு 
(முடிவு : 

சொன்னவகையிதுக்குள்ளே நன்றாய்ப் பாரு 

சொரூபமென்ற தீபவொளி நன்றாய்க் காணும் 
யென்னவென்று சொல்லுவேன் யென்குருவே 
சுப்பிரமணியம் இயவான நூத்திப்பதினாறும் முற்றே 118 

சுப்பிரமணியர் துணையுண்டாகவும் . 
காலம் : 

பிறபவ வருஷம் சித்திரை மாதம் 25 - ஆம் தேதி திங்கட் கிழமை ரோகிணி 
நட்சத்திரம் எழுதிமுடிந்தது . 

முற்றும் . 


குறிப்பு : 


இதில் , செம்பு பற்பம் வங்க பற்பம் , பாம்புகடிக்கு மருந்து ; அகார உகார கல்பம் , 
கெந்தக வெண்ணை , பவளம் நீர்க்க முத்லான் தலைப்புகள் உள்ளன . 


22 - வது தொகுப்பு 


33 


வரிசை எண் : 


3252 


சுவடி எண் : 1631-0 


அகத்தியர்ஞான காவியம் 1000 - க்குச் 
சுருக்கம் 

- 100 


எடுகள் : 22 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 

32x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சிந்தையுறு ஞானந் தெளியயுரைப் பாருக்கு 


X 


X 


x 


தேவியெனும் பூரணியே சீர் . 


நூல் 


பூரணமாய் மும்மூர்த்தி வந்த வாறும் 

பூமியென்றுந் திகிரியென்றும் படைத்தவாறும் 
காரணமாய்த் தேவியெங்கும் நிறைந்த வாறும் 

கர்ப்பமுண்டு ரிஷிகள் சித்த ரான வாறும் 


மூ 1 வு : 


வீறான தத்துவந்தான் மூன்று ணூத்தின் 

மெய் நிறைந்த கோணலெல்லாம் விரும்பி னேன்யான் 
பேறாள தத்துவந்தான் தேர்ந்து பாரு 
பேசாத தத்துவத்தை வெளிவிட்டேனே ! 


-100 


சிவமயம் 
சுப்பிரமணியக் கடவுள் துணை 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் . 484 - e / D - 936 அகத்தியர் ஞான நூல் போன்றது அதில் 
50 செய்யுட்களே இக்கின்றன . 50 -வது செய்யுள் இதனுடன் ஒப்புமைள்ளது . மேலும் 
சுவடி எண் 703 / D - 1401 அகத்தியர் ஞானம் நூறு போன்றும் உளது . 


34 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3253 


சுவடி எண் : 1631.p 


சட்டமுனி நாயனார் சூத்திரம் - 8 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


80 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


அளவு - 32x 3 செ.மீ. 

மருத்துவம் 


ஆசிரியர் : சட்டைமுனியார் 


பொருள் : 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 819 - b / D - 1628 போன்றது . 


வரிசை எண் : 3254 


சுவடி எண் : 1631-4 


பலதிரட்டு சூத்திரம் - 8 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 

80 

அளவு : 32 , 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 819-3D - 1627 போன்றது 


வரிசை எண் : 


3255 


சுவடி எண் : 1631-1 


கவுபாலசித்தர் ஆணிக்கோர்வை - 50 


ஏடுகள் : 13 


கி எண்ளரிக்கை : 400 


அளவு : 32 , 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : கவுபாலசித்தர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் , 


22 - வது தொகுப்பு 


35 


குறிப்பு : 
இது , எமது கவடி எண் 894 / D - 1838 போன்றது . 

894 / D - 1838 போன்றது . இதில் 54 செய்யுட்கள் 


ள்ளன 


. 


வரிசை எண் : 3256 


சுவடி எண் : 


1632 .. 


தன்வந்திரி வைத்தியம் - 208 


ஏடுகள் : 


53 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 


34x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


காலம் : 


குருவே துணை , இப்படிக்கு சுப்பராய செட்டியார் . ஸ்ரீ ராம ஜெயம் . 

சித்ரபானு வருஷம் கார்த்திகை மாதம் 12 - ந் தேதி திங்கட்கிழமை , பனினிரண்டு 
மணிக்கிமேல் அசுவணி நட்சத்திரத்தில் எழுதி முடிந்தது முத்தும் . இப்படிக்கு நந்தீசர் 
அருளினாலே தன் மந்திரி கருக்கிடை யெழுதி முடிந்தது முற்றும் . ஆண்டியப்பன் 
கெந்தவடி அருளான மெத்தையிலே நிகண்டுக்கொள்ள வேண்டியது . இப்படிக்கு 
சுப்பராயன் சுவடி . 


யாரெடுத்தும் படித்துக் குடுக்கவும் 
சிவசுப்பிரமணியர் துணையாகவும் . 


. 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 235 - b / D - 389 தன்வந்தரி வைத்யம் இருநூறு 
எண் 563 - b / D - 1171 தன்வந்திரி கருக்கிடை சூத்திரம் -200 போன்றது . இதில் 208 
செய்யுட்கள் முழுமையாக உள்ளன . 


வரிசை எண் : 


3257 


சுவடி எண் : 1632 - b 


தன்வந்திரி செயநீர் - 50 


ஏடுகள் : 13 


கி . எண்ணிக்கை : 


300 


அளவு : 34x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


6 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சுப்பிரமணியர் துணையுண்டாகவுல் 
குருவே துணையுண்டாகவும் 


ஆதியெனும் சின்மயத்தின் அருளே போற்றி 

அகண்டபரி பூரணமாங் குருவே போற்றி 
நீதிசற வாணிகுரு அம்பாள் போற்றி 

நிலைத்ததொரு வாரணத்தின் விசுவன் போற்றி 


முடிவு : 


னாச்சென்ற நல்மையது மனத்தா லெண்ணு 

நலமான சிவபதத்தில் லமந்து நில்லு 
காச்சென்ற யின்னூல் அரையில் வைத்து 
கண்மணியே தொழுது நித்தம் போத்து முற்றே ! 

குருசாமி முன்னிற்கவும் . 


- 50 


யென்னாண்டவன் சிவசுப்பிரமணிய சுவாமி துணையாகவும் 
அவர்பாதமே நான் கெதியென்று நம்பினேன் . சிவமயம் 

தற்ம்மந்திரி செயநீர் - 50 எழுதி முடிந்துது . முத்தும் . 

யிப்படிக்கி சுப்பராயன் அபிராமித்தாயோடச் சிவமயம் 
அண்ணாமலை உண்ணாமுலை என்றால் வினையறுமே 
சகலமான பேருக்கும் அடியேன் சரணம் . 

இப்படிக்கு -50 
குறிப்பு : 

இதில் , பலவிதமான மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3258 


சுவடி எண் 1 1632.0 


தன்வந்திரி தெண்டகம் சொச்சம் - 40 


ஏடுகள் : 12 கி , எண்ணிக்கை : 250 

அளவு : 

343 செ.மீ 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


22 - வது தெகுப்பு 


37 


தொடக்கம் : 


நன்றாக குருவே துணை . சுப்பிரமணியர் துணை 

அஞ்சனம் 
முத்துமே கருவெல்லாம் யினிமேல் சொல்வேன் 

முடிந்ததொரு தெண்டகத்தின் வரலா றெல்லாம் 
அத்துமே நூறுக்குள் வாத ஞானம் 

அப்பனே யினிமேலே அதற்ணங் கேளு 


முடிவு : 


மன்னோமே யிந்நூலைப் பாத்தோ ருக்கு 

மகத்தான குருடனுக்கும் வெளிச்சம் போலாம் 
அன்னோமே தெண்டகத்தை யறையில் வைத்து 

அனுதினமும் பூசித்து அடிபணிந்து தாள்தொழுந்தேன் - 
140. முன் பாடல் 100 சொச்சம் 40 . 

சொச்சம் 40. ஆக தெண்டகம் பாடல் 
முஸ்த்தும் 140. யெழுதி முடிந்தது முற்றும் . 


ஆக பாடல் 


காலம் : 


விசைய வருஷம் அற்பிசி மாதம் 22 - ந் தேதி மங்களவாரம் காலமேயது அறிய 
வேண்டியது ; ணபத்து நாழிகையில் நல்ல சுபதினத்தில் யெழுதி முடிந்தது 
முற்றும் . இத்தப்படிக்கி சுப்பராயன் 

கையெழுந்து , பெருமான்பிள்ளை 
பொஸ்த்தகம் யாருக்கும் குடுக்கக்கூடாது . 


குறிப்பு . 

இதில் , ஸ்ரீ வசியம் , ராசவசியம் , உத்திரத்தில் தன் மந்திரியைக் காண , மூடர் 
செய்பகை , வாடை , யீடு சந்திக்கு மாத்திரை , வயித்தியர் நெறி முதலான தலைப்புகள் 
உள்ளன 


வரிசை எண் : 


3259 


சுவடி எண் : 1632 - d 


கருவூரார் வைத்திய நொண்டி 


300 


ஏடுகள் : 23 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 

34x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : கருவூரார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


38 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஸ்ரீராமசெயம் தேவி சகாயம் 
சீருலவு கற்பமுறை போதமிறுஞ் 

சொல்வற்கத்திற் போக நாதர் 
தாருலவு திருமூலர் சட்டைநாதர் 

தமையனெனுங் கொங்கணவர் 


முடிவு : 


மந்தையில் காட்டெருவைப் பொருக்கி 
முரித்துவைத்து ரெண்டு முழப் பொடம் 
போட்டு நன்றாக நீரியபின் மறு நாள்ப்புடம் 
பெறக்க அந்த மண்டையும் வெந்து தலை 
மூன்று உப்பெண்ண 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 322 - c / D - 616 போன்றதெனினும் அதைவிட காப்புச் 
செய்யுள் 4 மிகுதியாயுள்ளன . 


மேலும் , சுவடி எண் 499 / D 1095 போன்றது . 


வரிசை எண் : 3260 


சுவடி எண் : 1632 - e 


( கருவூரார் நொண்டி ) சிந்து 


ஏடுகள் : 3 


சி . எண்ணிக்கை : 100 


அளவு : 34x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 

ஆசிரியர் : கருவூரார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பாட்டு சிந்து கெந்தகத் தயிலம் 
அந்தமுள்ள கெந்தகத் தயில மண்ணே 

யரையுரன் திருமூலர் கொங்கணரு மெச்ச 
கெந்தியோர் மாசில்லாமல் கொடியாகப் பல மைந்து 

கலுவ்த்தி லிட்டு சாரமொடு வீரமிரு காசு 


22- வது தொகுப்பு 


முடிவு : 


எண்ணெயைத் தேய்த்து வெந்நீரில் முழுகு 
இத்தனையும் தீரும்மென்று செப்பினார் 

சற்குரு அரன்பாதம் போற்றி 
தனத்தோம் தனதனத்தோம் 


குறிப்பு : 


இதில் , கெந்தகத்தயிலம் , சித்திரவல்லாதி ஆகிய மருந்துகள் நொண்டிச்சிந்து 
பாடல் வடிவில் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


3261 


சுவடி எண் : 1633 


தெட்சணாமூர்த்தி மெய்ஞ்ஞானம் 1500 


ஏடுகள் : 280 


கி . எண்ணிக்கை : 10000 


அளவு : 32x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : தெட்சணாமூர்த்தி 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : 


முற்றுமுளது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


சீரண முடைய களை 

சிவன்மகன் தமிழி நானை 
வாரணி முலையாள் பெற்ற 
மதகரி வ 

றிந்த 
நாரண மருகன் செஞ்சொல் 

நற்றமிழ்க் குடையோன் பூசை 


முடிவு : 


வாழியா மண்டரண்ட புவனம் வாழி 
மாநிலத்தில் சீவசெந்து வொடும் வாழி 
காளியாம் வனதுற்கை யெல்லாம் வாழி 
கடல்வாழி மலைவாழி கருஷம் வாழி 
மாநிலத்தில் சீவசெந்து வோடும் வாழி 
ஆதியாம் சித்தர்க ளெல்லாம் வாழி 
அகராதி தேவாதி வாழி முற்றே ! 


1481 


40 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதில் , நவக்கரகம் நிறுத்த , கிரிகை பூசை , கல்பம் , லேகியம் , நாடிப்பரீட்சை , 
சேட்டுமம் , சரக்கின் குணம் , மூலிகைக் குணம் , அகத்தியாட்சரம் , உண்ணுங்கல்பம் , 
பொதிகை விபரம் , எழுத்தாணியளவு கைவிடாமலுபதேசம் , சமாதி முதலான பல 
தலைப்புகள் உள்ளன . 

* 


வரிசை எண் : 3262 


சுவடி எண் : 162 4 - a 


அகத்தியர் கர்மகாண்டம் 


300 


கி . எண்ணிக்கை : 1500 


ஏடுகள் : 62 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது . 


அளவு : 35x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


காலம் : 


சுக்கில வருஷம் கார்த்திகை மாதம் 11 - ந் தேதி புதவாரம் பூச நட்சத்திரம் 
யெழுதி முடிந்தது . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 5600-1167 அகத்தியர் நடுக்காண்டம் கர்ம நிவர்த்தி . 
300 போன்றது . 
மேலும் , சுவடி எண் 695 - b / -D1368 அகத்தியர் நடுக்காண்டம் 300 ல் கர்ம நிவர்த்தி 
போன்றது . 

இச்சுவடியின் தொடக்கத்தில் , இச்சுவடியில் உள்ள நூல்களின் பட்டியலும் , 5 
சக்கரங்களும் உள்ளன , 


வரிசை எண் : 3263 


சுவடி எண் : 1634.b 


புலத்தீசர் - 300 


ஏடுகள் : 56 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 35x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : புலத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


* 22 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஆதியந்தம் நிறைந்ததொரு சோதி பாதம் 

அன்பான ரிஷிகளுட பாதம் போற்றி 
நீதியா யெனையாண்ட அகத்தீசர் பாதம் 

நினைத்துருகி போற்றி செய்து தேர்மை யாக 


முடிவு : 


சாமேதான் சாத்திரமுஞ் சூத்திரமும் பாரு 

சரியாக பசகளுக்கும் தோணும் தோணும் 
நாமேதான் உலகரிய சொல்லிப் போட்டோம் 

நன்மைதரும் முன்னூறும் நயமா முத்தே ! 


- 301 


புலத்தியர் அருளிச் செய்த முன்னூறு முற்றும் 

முருகக் கடவுள் துணை . 


காலம் : 


சுக்கில வருஷம் மார்கழி மாதம் 29 - ந் தேதி செவ்வாய்க் கிழமை எழுதி 
முகிந்தது . 


குறிப்பு : 
இதில் , வாலை , , 

ரசம் , புகை நீறு , சண்ட ரசபற்பம் . வாலைரசம் மெழுகு , 
உப்புக்கட்டு , கெந்தகத் தயிலம் , துரிசி செம்பு . அயகளங்கு நாகரச கெந்தி , தயிலம் , 
வங்க செந்தூரம் , சாதிக்காய் லேகியம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3264 


சுவடி எண் : 1634.c 


அகத்தியர் கன்ம சூத்திரம் 


300 


ஏடுகள் : 59 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 1560 அளவு : 35x3 செ.மீ. 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


காலம் : 

சுக்கில வருஷம் தைமாதம் 25 - ந் தேதி சனிவாரம் எழுதி முடிந்தது . 
குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 793 -aD - 1598 போன்றது . 


தமிழ்ச் சுவடிகன்ளின் 


வரிசை எண் : 


3265 


சுவடி எண் : 


1634 - d 


இராமதேவர் பட்சணி - 109 


ஏடுகள் : 23 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 750 

( அளவு : 35x3 செமீ 
ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


காலம் 


ஏவிளம்பி வருஷம் புரட்டாசி மாதம் 2 - ந் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை 
நட்சத்திரத்தில் பகல் 2 மணிக்கு எழுதி முடிந்தது . ப்படிக்கு வே . சி . சிவ வேலு 
செட்டியார் கனிஷ்ட குமரான் வே . சி . கந்தசாமி செட்டி கையத்து , இரண்டாவது 
பிரதி . ஆறுமுகம் துணை , முதல் பிரதி கேலமாயிருந்தபடியால் யிப்போது பேத்து 
யெழுதப்பட்டது . 

இரண்டாவது சுவடி கலியுகாதி வருஷம் 4999 ( இதற்கு மேல் இல்லை ) . 


குறிப்பு : : 

இது . எமது சுவடி எண் 601 / D - 1219 : எண் 602 - a / D - 1220 போன்றது 
வேறுபாடுகள் உள்ளன . 


- + + + 


வரிசை எண் : 


3266 


சுவடி எண் : 1634-6 


விவேக மாமுனிவர் வைத்தியம் 100 


ஏடுகள் : 30 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 35x3 செமீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : விவேகமாமுனிவர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 

அப்பர்சாமி துணை 
ஆதிமறை முடிவான பராபரமே காப்பு 

யானைமுகன் வடுகன் மால் பாதங் காப்பு 
பாதிமதி யணியுமெங்கள் ஈசன் காப்பு 

பகர்மாதளம்பூ மேனியெனுமுமையே காப்பு 


2 


21 - வது தொகுப்பு 


மூடிவு : 


சீரேது யவர்குருவும் மெனக்குத் தெய்வம் 

சிறந்த சின்மயத்தின் பொருள் தனைப் போற்றி 
கூரேது விவேகமா முனிவன் வாக்கியம் 
கூர்ந்துபார் வைத்தியந்தான் நூறும் முற்றே ! 

முற்றும் 


100 


காலம் : 

கலியுகாதி வருஷம் 5000 - த்துக்குச் சரியான விளம்பி வருஷம் சித்திரை மாதம் 
6 - ந் தேதி ஆதிவாரம் எழுதி முடிந்தது . 


வைத்திய முத்தைய செட்டியார் குமாரர் வே.சி. சிவவேலு செட்டியார் 
குமரான் வே . சி . கந்தசுவாமி செட்டி கையெழுத்து . 

ஆறுமுகம் துணை 
குறிப்பு : 

இதில் , வைத்தியர் கீர்த்தி , செய்யும் மார்க்கம் , நூல் , குருவாம்வயது , சிவனா 
வேம்புத் தயிலம் , மாத்திரைகள் சூரணம் , தோஷா அமிர்தக் குளிகை , விஷ்ணு சக்கர 
மாத்திரை , ராமபாணக்குளிகை , பவளச் சுண்ணம் , அண்டச் சுண்ணம் முதலான 
தலைப்புகள் உள்ளன 

இதன் பின்னர் நீலசெம்பு , கருவங்க பஷ்பம் , கெந்தி சுத்தி முதலானவை 
எழுதிய ஏடுகள் 1 } உள்ளன 


பல 


வரிசை எண் 3267 


சுவடி எண் : 1635-3 


கொங்கணர் கடைக்காண்டம் 


ஏடுகள் : 30 கி . எண்ணிக்கை : 1200 

அளவு : 38x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : கொங்கணர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


கேளப்பா பூரகத்தால் மாத்திரைதான் ரெண்டு 

கெடியான கும்பகத்தால் மாத்திரைதான் நாலு 
வாளப்பா ரேசகத்தால் மாத்திரைதான் னொன்று 

வளமாக யிப்படியே வாசி யோகம் 


தமிழ்ச் சுவடிகளின் 


நாளப்பா வருஷமொன்றிற் சித்தி யாகும் 

நலமான வாலையப்பா மவுனஞ் சொல்வாள் 
கோளப்பா வாராது ஒருநா ளுந்தான் 

கூறினே னண்டாண்டங் கூறி னனேன் ! 


42 


முவுவு : 


செப்பின்பின் மவுனமென்ற வாலை தீட்சை 

யோதுபின்பு அனுஷ்டானங்கள் வாலை தீட்னச 
செப்பினார் மச்சமுனி ஞானம் நூறிற் தீட்சை 

யதிலறிந்து கொண்டு சீஷருக்குச் சொல் 
செப்பினேன் சத்தியுட தீட்சை யோ 

சிவத்தினுட தீட்டை பிறகு ஓது செப்பி 


--262 


( சக்கரமும் மந்திரமும் உள்ளன ) 
இதுக்குயிப்பிரமில்லை . ஆனபடியினாலே நான் குறையும் எழுதவில்லை . 
அது அனனவரு மறிய வேண்டியது . இப்படிக்கு கடைக்காரர் சுப்பராயன் 
கையெழுத்து . 


காலம் : 


விஷு வருஷம் மார்கழி மாதம் 11 - ந் தேதி ஞாயற்றுக்கிழமை பனிரண்டு மணிக்கு 
மேல் கடைக்காண்டம் எழுதி முடிந்தது . முஸ்த்தும் . சுப்பிரமணியர் துணையாகவும் 
அவரெனக்குத் துணை . பின்னன யொருவரது துணையில்லை . ஆனபடியினாலே நான் 
அவர் பாதத்தையே கெதி யென்று யின்னாள் வரையில் நம்பிக் கொண்டிருக்கிறேன் . 
சுவாமி துணை , சுப்பிரமணியர் துணையாகவும் . 


குறிப்பு . 


இதில் முதல் 48 செய்யுட்கள் இல்லை சிவ தீட்சை முதலானதீட்சைகள் 
( காற்றின் ) ரேசகபூரக கும்பகத்தின் தன்மை முதலான அரிய செய்திகள் கூறப் 
பட்டுள்ளன . இது கொங்கணர் கடைக்காண்டம் 500 ன் வேருயதா என்பது அறியக் 
கூடவில்லை . 


அகத்தியர் பூரண சூத்திரம் 


வரிசை எண் : 3268 


சுவடி எண் : 1635 - b 


ஏடுகள் : 37 


கி.எண்ணிக்கை : 1500 


அளவு : 383 3 செ.மீ 


ஆசிரியர் : அகத்தியர் 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


பொருள் ! மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


முழுமை : முற்றுமுளது 


22 - வது தொகுப்பு 


காலம் : 

விஷ வருஷம் தை மாதம் 12 - ந் தேதி புதவாரனாள் அனுஷ நட்சத்திரம் 
சாயங்காலம் நாழிகை 29 -க்குமேல் அகத்தியர் பூரண சூத்திரம் இருநூற்றுப் பதினாறும் 
நல்ல சுபதினத்தில் நல்ல லெக்கனக் குறியிலே யெழுதி முடிந்தது முற்றும் . இப்படிக்கு 
சுப்பராயன் கையெழுத்து . யார் எடுத்தாலும் படித்துக் குடுக்கவும் இதில் பாதி 
என்னெழுத்தும் பாதி சிதம்பா முதலியார் கையெழுத்து . 


குறிப்பு : 


இதில் , பிழைகள் அதிகம் , இது , எமது சுவடி எண் 445 , i/ D - 976 அகத்தியர் 
பூரண சூத்திரம் 

- 216 போன்றது . 


வரிசை எண் : 3265 


சுவடி 


எண் : 1635 - e 


அகத்தியர் தீட்சாவிதி 


ஏடுகள் : 38 கி . எண்ணிக்கை : 2008 

அளவு : 38x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : 

முற்று முளது எழுத்து : தமிழ் 


காலம் : 


விஷு வருஷம் கார்த்திகை மாதம் , 8 - ந் தேதி யெழுதி முடிந்தது , முற்றும் 
இப்படிக்கி செல்லப்ப செட்டி குமரான் சுப்பராயன் எழுதி முடிந்தது : முற்றும் 
இப்படிக்கு யாரெடுத்தாலும் அதிய சீக்கிரத்துக்கு யெழுதியாகட்டும் , படித்துயாகட்டும் . 
கொண்டுவந்து குடுக்கவும் : குடாமல் போனால் அநேகம் கோடி பாவத்திலே 
போகக்கடவது . இப்படி சம்மதிப்பட்டவர்கள் இதை எடுத்துக்கொண்டு போகவேணும் , 
நான் யாது யெழுதினேனென்று யாரும் என்பேரில் கோபம் வைக்கவேண்டாம் . நான் 
யிது யெழுதினேனென்று யாரும் என்பேரில் கோபம் 

வேண்டாம் , 
எல்லோருக்கும் அடியேன் சரணம் . இது அறியவும் . குருமுன்னிற்க . சிவகாமியம்மன் 
நுணைணயாகவும் . திசை தீட்சை முற்றும் . குருவே துணையாகவும் இப்படிக்கு சுப்பன் 


வைக்க் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் . 288 - f |D.512 , எண் 804 / D - 1612 போன்றது . கடைசி 
ஏட்டில் வேண்டுதல் துதியும் சக்கரங்களும் உள்ளன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3270 


சுவடி எண் : 


1636 


தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி 1000 - த்தில் 

சுருக்கம் - 71 


ஏடுகள் : 32 


கி . எண்ணிக்கை : 


500 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


ஆசிரியர் : தன்வந்திரி 
முழுமை ; முற்றுமுளது . 


அளவு : 22x3 , செ மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


காலம் : 


கலியுக வருஷம் 4990- க்குச் சர்வதாரி வருஷம் வைகாசி மாதம் 11 - ந் தேதி 
வே . சிவவேலு செட்டியார் கை எழுத்து அறியவும் . 

1888 - ஆம் வருஷம் மே மீ 22 ந் தேதி 
கடைசி ஏட்டில் : பரம்பரை வாதியானால் பணவிடை குரு விறாதா 
உரம் பெற்ற யோகி யாகில் 

யாகில் யொரு சொல்லும் போற்றிடாது . 
திறம் பெற ஞானியாகில் செகந்தனி லிச்சை யேது . 

வளம் பெற வைத்திய னாகில் வளமுப்பு செய்வான் பாரே ! 
என்ற செய்யுள் உள்ளது . 


குறிப்பு : 

இது , எமது , சுவடி எண் . 248 - b / D.433 போன்றது . 
உள்ளன , எழுத்துக்கள் நன்றாக உள்ளன . 


இதில் 73 பாடல்கள் 


வரிசை எண் : 


3271 


சுவடி எண் : 


1636 - b 


அபரஞ்சிக் குழம்பு 


ஏடுகள் : 4 கி , எண்ணிக்கை : 

100 

அளவு . 22x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 

அபரஞ்சிக் குழம்பு 
சறுவாபரணா சகலமும் படைத்தோ 
மறுமறை மொழியால் யாவரும் பிழைக்க 


22 - வது தொகுப்பு 


குரு அபரஞ்சிக் குழம்பு சூரணத்தை 
திருவருளென்று செபித்த பேர்க்கு 

யிருவினை தள்ளிவர எண்ணூறு மெண்பதுந் திரு 
முடிவு : 

செய்ய சவுரியார் திருவருள் தன்பால் 
மெய்ய பிலனா னூத்தெண்ப துய்ய 
சூறணக் குளம்பிது வென்று 
கூறும் அபரஞ்சிக் குளம்பு முற்றும் 

கணபதி நம் . 
குறிப்பு : 

இதில் , அபரஞ்சிக் குழம்பு செய்முறை கூறப்பட்டுள்ளது . கடைசி ஏட்டில் மருந்துப் 
பொருட்கள் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3272 


சுவடி எண் : 1636 


அகத்தியர் வைத்தியம் 


300 


ஏடுகள் : 84 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி , எண்ணிக்கை 2000 

அளவு : 22x3 , செ.மீ 
ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 235 - a / D388 போன்றது . கடைசி ஏட்டில் இதுக்குப் புட 
திட்டம் பட்டியல் உள்ளது . பின் புறம் தங்க அயக்காந்த செந்தூரம் 
எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 


3273 


சுவடி எண் : 1636 - d 


அகத்தியர் காவியம் 1000 - க்குச் சுருக்கம் - 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 40 


அளவு : 2233 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஆதியந்த மாதார மகண்ட நாதம் 

யடுத்து நின்ற நிராதாரத் துரைத்துக் கப்பால் 
சோதியந்த நகாரமடா பிரமன்வீடு 

சுடரொளியாம் மகாரமடா மாலின் வீடு 


முடிவு 


தாருமா றாகவல்லோ தீட்சை பெற்றால் 

சாராது ஒருநாளுஞ் சாபம் போட்டோம் 
ஆறுவரை கடந்துசரா சரங்கள் தாண்டி 

யருளினோ மாயிரத்தின் சுருக்க முற்றே ! 


- 


குருவே துணை 
குறிப்பு : 

எழுத்துக்கள் நன்றாக உள்ளன , அகத்தியர் ஆயிரம் பாடலில் கருவினைக் 
கூறியுள்ளார் . 


வரிசை எண் : 3274 


சுவடி எண் : 


1636 - e 


பெண்கள் லட்சணம் 


ஏடுகள் : 


6 


சு 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ண்ணிக்கை . 200 

அளவு : 22331 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 

மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை :: நல்ல நிலை 


-டா 


1 


தொடக்கம் : 

கரிமுகன் கந்தன் காம தகனன் 
அரிபிரமன் வாணி யம்பிகை லக்குமி 
தெரிந்த பெரியோர் செப்பிய நூலின் 

அரிவையர் செயலை கயடுக் குரைப்பேனே ! 
முடிவு 

கோனான குருமுடிக்கத் தவறில் லாமல் தான் 

கொட்டினேன் நாதசத்தி குமரி யாலே 
பானாக மடப்பசங்கள் பின்னூல் பார்த்தால் 

பாரினிலே பழிசெய்வான் மனங்கட்டி டானே . 
பெண்களுடைய லட்சணம் - 11 பாட்டு மற்றும் , 


11 


22 - வது தொகுப்பு 


49 


காலம் : 


கலியுக 

வருஷம் 4999 , ஏவிளம்பி வருஷம் அற்பிசி மரதம் 4 - ந் தேதி 
பௌம்ம வாரம் , கிரகாசிர்மம் வேதாந்த ஞான ஆயுள்வேத பண்டிதம் வே .சி சிவ 
வேலு செட்டியார் பற்பல நூலாகது இந்நூல் எழுதி வைக்கப்பட்டது அறியவும் . 
முந்தைய சுவாமி துணை , 

பின்புறம் பார்க்க வேண்டும் , அல்குல் பிரமாணம் அறியும்படி விபரம் , நாலு 
முதல் பன்னிரண்டுக்குமேல் யில்லையா மென்பது 

முயலுக்கு -- 6 , ரிஷபம் -9 , 
குதிரை -12 , ஆண்பால் . மான் -6 , குதிரை -9 , யானை -12 , பெண்ணுக்கு அறிவா 
யாகவும் . ஆழமும் நிகலமும் ஒன்றாகில் குற்றம் வரமாட்டாது யென்க . புத்திக்கு 
யெட்டாத படியால் இந்நூலில் சொல்லவில்லையாம் . 
குறிப்பு : 

இது சாமுத்திரிகா லட்சணத்தின் பாற்படும் . 


வரிசை எண் : 


3275 


சுவடி எண் : 1636 - f 


பிராணாயாம நூல் அல்லது சரசாஸ்திரம் 


ஏடுகள் : 10 

கி . எண்ணிக்கை : 200 அளவு : 22/31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 
மருத்துவம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பொருளான பொருளதுவாம் சின்மயமே காப்பு 

போற்றுவேன் சிவனுமையாள் பாதங் காப்பு 
அருளான யானைமுகன் முருகன் காப்பு 

ஆயிரத்தெண் மலர்மீதில் வாணி காப்பு . 


முடிவு : 


செப்பியசொல் கேளாது மேழு நாளில் 

செயலான கண்ணொளிவும் அஞ்சு நாளாம் 
மப்பாக சுவாசமது மூன்று நாள் ரெண்டே நா ( வா ) ளாம் 

மக்களே மரணமது யடையும் பாரே ! 


-20 


முத்தும் 
அப்பர் சுவாமி துணையுண்டாகவும் 


50 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இந்த பிராணாயாம் நூல் 20 - ஆம் கலியுகாதி வருஷம் 5002 - க்கு சார்வரி 
வருஷம் சித்திரை மாதம் 16 - ந் தேதி எழுதி முடிந்தது . செல்லப்பன் செட்டியார் 
குமாரன் வே . சி . சிவவேலு செட்டியார் எழுதியது . 


பின்பக்கத்தில் : 


அப்பர் சுவாமி சொல்லி வைத்த பாடல் சிவவேலுக்கு 9 வயதில் : 

பார்ப்பா ரகரத்தில் பால்பசுக ளைந்துண்டு 
மேய்ப்பாரு மில்லாமல் வெரிகொண்டு திரியுது 
மேய்ப்பாரு முண்டாகி வெரியு மடக்கினால் 

பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய்ச் சொரியுமே ! 
குறிப்பு : 

இது , பிற சர நூலின் வேறாயது . 


வரிசை எண் : 


3276 


சுவடி எண் : 


1637 


அகத்தியர் ஏத்தசால நிகண்டு மாந்திரீகம் . 200 


ஏடுகள் : 23 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 

25x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 7--8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மாந்திரீகம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


முருகன் துணை 
ஏத்த சால நிகண்டிரு நூறையுஞ் 
சாத்த மூல ரகத்திய னாமம் 
பூத்த தாரணி பூபதி நந்தியை 
காத்த வேளூங் கணபதியுங் காப்பதே ! 


முடிவு : 


பாரினி லிந்த முறைப்படி பார்த்துத் 
தேரினி பாவஞ் செய்யவும் வேண்டாம் 
ஆறி நீ பாரு அறுபத்து நாலும் 
நேரிரு நூறு நிகண்டது முற்றே ! 

முற்றும் 
குருவே துணை 


-200 


22 - வது தொகுப்பு 


51 


குறிப்பு : 

இதில் , மாந்திரீகம் பற்றிய பல செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3277 


சுவடி எண் : 1638 - a 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 37x3 செ . மீ . 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சண்டமாருதகக் குழம்பு 


ரசம் வராகனெடை 2 


சாதிலிங்கம் வராகனெடை - 2 
மனோசிலை 

2 


2 


அரிதாரம் 

ரசக் கல்பூரம் , 
கெவுரிபாசாணம் 


2 


வெங்காரம் 


.. 


2 


முடிவு : 


மேல் சொல்லிய சாற்றில் எதுவாவது விட்டு 
அரைத்து யெண்ணையில் போட்டு காச்சி 
மிளகு பதத்தில் வடித்து அஞ்சரை நாள் 
வேளைக்கு துட்டிடை குடுக்கவும் 
பத்தியம் : வாய்வு பதார்த்தம் நீச்சோறு தள்ளுபடி 


குறிப்பு ; 

இதில் , சண்டமருதக் குழம்பு . லிங்கக் குழம்பு செய்முறை உபயோகிக்கும் முறை 
கூறப்பட்டுள்ளன . 


52 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3278 


சுவடி எண் : 


1538 - b 


திருமூலர் குணவாகடத் திரட்டு 


ஏடுகள் : 15 


கி . எண்ணிக்கை : 


600 


அளவு : 


37x3 செ . மீ . 


ஆசிரியர் : திருமூலர் 


பொருள் : மருத்துவம் 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : 


மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் . குரு வாழ்க . குருவே துணை . 

விநாயகர் துதி 
அந்தி நிறத்தனை ஆனை முகத்தனை .........போற்றுகின்றேனே . 


தேவி துதி 
தாதாவைப் போல தயவு கொடுப்பவள் 

x X X X X 
மாதாவின் பாதம் வைத்தேன் சென்னியில் 


முடிவு : 


வியாதிகள் போகவே குடைசட முற 
பயாதித் திறை நறை பாங்காய்த் தவிர்ந்திட 
கயாதிக் கவனங் கலந்தெங்குஞ் சுற்றிட 
அயாதிய ஞான மஞ்சாகுஞ் சித்தியே ! 


-126 


காலம் : 


தொடக்கத்தில் : அட்சய வருஷம் தை மாதம் குணவாகடத் திரட்டு திருமூல 
நாயனாருளிச் செய்த பாடல் 120. ராமனுரு ராமசாமி யெழுதத் துவங்கினது . 
முடிவில் : அட்சய வருஷம் மாசி மாதம் பரியாரி ராமனுரு ராமசாமி யெழுதிய 
திருமூலர் குணவாகடம் முடிந்தது . முற்றிற்று . 


குருநாதன் துணை . 


ராமசாமி . 


குறிப்பு : 

இது , அந்தாதியாக எழுதப்பட்டுள்ளது . 


22- வது தொகுப்பு 


53 


வரிசை எண் : 3279 


சுவடி எண் : 


1638 - c 


அகத்தியர் குணவாகடம் வயித்திய சாரம் - 36 


கி . எண்ணிக்கை : 500 


ஏடுகள் : 9 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 

37 x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் ; 

கணபதி தோத்திரம் 
சொல் 

லும் வயித்திய சார சூக்ஷ்மநூல் முப்பத்தாறு 
யல்லும் பகலும் அறிவுணர --- நல்லக் 
கணபதியாம் பூரணத்திற் கூடியே வாழுங் 

கணபதியின் பாதமலர் காப்பு . 
முடி : 

மருந்து கொடுக்கக் கூடாத பேர்கள் 
அன்னிய பரஸ்திரீ சங்கக் கபடனானோன் 

ஆள கஞ்சா கள்ளு வோட்டி அபின் மருந்து 
ஆன இவ் வகை எட்டும் அறிந்தபேரை 

அவனிதனிற் பண்டிதரா யறியச் சொல்வார் 
ஈனம் இலாப் பொறியடக்கும் பெரியோ ரன்றி 

யெய்தாது யாவருக்கும் இயம்புங் காலே ! 


- 36 


அகஸ்த்திய முனிவர் அருளிய வைத்தியசாரம் முற்றிற்று . 


காலம் : 


தொடக்கத்தில் யிந்த சாஸ்த்திரத்தை அச்சய வருஷம் மாசி மாதம் 16 - ந் 
தேதி காலமே 10 மணி நேரத்துக்கு தஞ்சை நகரங் கோட்டைவெளி வாடிவாசல் 
பேட்டைக்கு மேல்புரம் ரஸ்த்தாவிலிருக்கும் பரியாரி ராமனுக்கு ஷை ஆவமுகான் வாரித் 
தெருவிலிருக்கும் ராமசாமியெழுலத் துவங்கினது . 


கடைசியில் அச்சய வருஷம் மாசி மாதம் 30 - ந் தேதி ராமசாமி கூனால் 
முடிந்தது . 


குறிப்பு : 

தில் உள் தலைப்புகள் மிகவிரிவாக உள்ளன . 

முன்னே பணம் வாங்கிக் கொண்டு பின்னே வைத்தியஞ் செய்யவும் ; துஷ்டர் 
களுக்கு இம் மூன்றும் சொல்லக்கூடாது ; கண் , தலை , கை , சரீரம் , கால் , பிண்ட நிலை 
விபரங்கள் முதலியன உள்ளன . 


54 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3280 


சுவடி எண் : 1638 - d 


அகத்தியர் நோயின் சாரம் - 67 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : 37x3 செ.மீ 


பக்கத்திற்கு ! 8 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


விநாயகர் துதி 
கரிமுகக் கடவுளை கௌரி மைந்தனை 
விரிகடல் வாயனை வேதவே தாந்தனை 
அரிதரு மருகனை ஆதி சோதியை 
பரிவொடு தொழுதவர் பாதம் போற்றுவாம் 


நூல் 


( பத்திரை ) வைகாசிக் குருசெழுங் கதிருப் பிற பார்க்க 
அத்தமாம் ஆனியாடி யைப்பசி கார்த்தி கைக்கும் 


முடிவு : 


உறைவிடும் பிராண னென்று 
உண்மை சொல் வாக டத்திற் 
பறையது கட்டிச் சாற்றும் 
பண்டிதர்க் கெல்லாம் வாரே 


- 67 


காலம் : 


தொடக்கத்தில் - அச்சய வருஷம் பங்குனி மாதம் 1 - ந் தேதி அகஸ்த்திய 
முனிவா அருளிய நோயின் சாரம் ஆலமுகான் வாரித் தெருவிலிருக்கும் ராமசாமி 
யெழுதத் துவங்கினது . பரியாரி ராமன் பொத்தகம் 
கடைசியில் - அட்சய வருஷம் பங்குனி மாதம் 20 - ந்தேதி முடிந்தது . 

முற்றும் குருநாதன் துணை . ராமசாமி 


குறிப்பு ; 

இதில் , பிணிவாராமையும் , வருகையும் அறிய , தொப்புளில் மலஞ்சலம் வாய் 
இடது சந்து , இடது முதுகு இருத்தலறிக முதலான தலைப்புகள் உள்ளன . 


22 -- வது தொகுப்பு 


5 


வரிசை எண் : 3281 


சுவடி எண் : 1638-4 


அகத்தியர் வாத சூத்திரம் - 60 


கி , எண்ணிக்கை : 350 


ஏடுகள் : 7 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்று முளது 


அளவு : 37 x 3 செ . மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


காலம் : 


பிரபவ வருஷம் ஆனி மாதம் 2 - ந் தேதி எழுதி முடிந்தது . 

முற்றும் . ராமசாமி 
குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 756 - c / D - 1512 அகத்தியர் சூத்திரம் -66 போன்றது . 
இதில் 60 செய்யுட்கள் உள்ளன . 


வரிசை எண் : 


3282 


சுவடி எண் : 1638 - f 


தேரையர் குணவாகடம் நோயின் சாரம் 133 


ஏடுகள் : 


17 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 37 x3 செ.மீ 


ஆசிரியர் : தேரையர் 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


: மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


விநாயகர் துதி காப்பு வெண்பா 
ஆரியமாம் வாகடத்தி னுட்பொருளை யாராய்ந்து 
சீரியதாஞ் செந்தமிழிற் செப்பவே - மாரியென 
வெள்ள மதம்பொழியும் வேழ முகமுடைய 
வள்ளலே என்மனத்துள் வா , 


- 1 


முடிவு : 


கக்குஞ் சிறுபூளை கானெரிஞ்சி மாவிலிங்கை 
விக்கும்பே ராமுட்டி வேர்தனி - லொக்கவே 
கூட்டிக் கியாழமிட்டுக் கொல்லவே கல்லடைப்பு 
காட்டிக் கழன்றோடுங் காண் ! 


133 


56 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் ; 


தொடக்கத்தில் : அட்சய வருஷம் பங்குனி மாதம் 22 - ந் தேதி இதை எழுதத் 
துவங்குகின்றது . 


முடிவில் : அச்சய வருஷம் சுபகிருது வருஷம் ? சித்திரை மாதம் 15 - ஆம் 
தேதி தேரையர் குணவாகடம் -133 எழுதி முகிந்தது . முற்றிற்று . ராமசாமி . 


குறிப்பு : 


இது , இரண்டு பத்திகளாகவும் , வெண்பாவாலும் எழுதப்பட்டுளது . இதில் , 
அண்டவாதந்தீரப் பொடி , எரிகுன்மந்தீரப் பொடி , குளிர் சுரந் தாப சுரந்தீர வேர் , 
மலக்கட்டு வெப்பு வாய்வு தீரச் சிவதைவேர்ச் சூரணம் முதலான பல தலைப்புகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 


3283 


சுவடி எண் : 1683 - g 


அகத்தியர் வைத்திய ரெத்தினச் சுருக்கம் 360 


கி . எண்ணிக்கை : 10 


ஏடுகள் : 1 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 37x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


காலம் : 


பிரபவ வருஷம் சித்திரை மாதம் 11 - ந் தேதி அகத்திய மாமுனிவர் அருளிச் 

செய்த சுருக்கம் பரியாரி ராமனுக்கு ராமசாமி எழுதத் துவங்கியது . 
குறிப்பு : 

ஒரு ஏடு மட்டுமே உளது . தொடர்ச்சி இல்லை . 


வரிசை எண் : 3284 


சுவடி எண் : 1638.h 


நாடி நிதானம் 


ஏடுகள் : 


10 


கி , எண்ணிக்கை : 500 


அளவு : 37x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


மிகப் பழுது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


57 


2 : 2 - வது தொகுப்பு 


-தொடக்கம் : 


கரிமுக னடியை வாழ்த்திக் 

கைதனில் நாடி பார்க்கில் 
பெருவிர லங்கு லத்திற் 

படித்தடி நடுவே தொட்டால் 


முடிவு : 


நாளப்பா பித்தத்தா லெடுத்த தோடம் 

நலமான கபவாத தோட மெல்லாம் 
ஆளப்பா பிரமாரட் சதன் முலொய் 
ஆகாத பசாசுமுதல் அகன்று போமே . 

-256 
குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 104 - d / D - 145 போன்றதெனினும் பிற்பகுதி முழுதும் 
மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


SS 


வரிசை எண் : 


3285 


சுவடி எண் : 1638 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 37x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5--7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
மருத்துவம் 

நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் 


தாடக்கம் : 


தெக்கித்திக் கணைக்கு 
அவரிப்பட்டை வராக னெடை -6 
வெள்ளிண்டு வூதி பால் யெடுத்துக்கொள்ளவும் 
கடுகு வெந்தயம் சீரகம் சுக்கு கடுகரோகிணி 
மஞ்சள் கரு ..... ஓமம் பெருங்காயம் 


முடிவு : 


நெல்லி முள்ளி கசகசாவுடன் ... நிறுத்து 
விராகனிடை மூன்றாக கருஞ்சீரகமுடனே 
கோட்டம் கார்போக அரிசியும் அதிமதுரம் 
சுக்குவாய் விளங்கம் லவங்கப் பட்டை 
சுத்தமுள்ள மல்லி சாதி 


58 


தமிழ்ச சுவ கடிளின் 


குறிப்பு : 

இதில் , பவுத்திரத்துக்கு மருந்து , நவபாஷாணத் தயிலம் , உள் மூலத்துக்கு . 
யிருமலுக்கு மாத்திரை , காசம் , சயம் . வெட்டை , மேலிருக்கு சூரணம் முதலான 
மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


3286 


சுவடி எண் : 


1639 - a 


தன்வந்திரியார் நாடிப் பரீட்சை 


ஏடுகள் : 20 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 29X3 சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : 

தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


சாட 


ஹரி ஓம் 


பாற்தனில் வேதந் தன்னிற் 

பார்த்து நாம் பெரியோர் முன்னே 
சீர்பெறும் 

... தைச் 
செப்பிய குணங்கள் கேளாய் 
நேருரை மாறான கல் 

நினைவில் மன் 


முடிவு : 


மந்தத்துக்கு 
உத்தாமணிவேர் பெருங்கிழங்கு யுருவி வசம்பு 

மிளகு நிம்பம் 
வித்தாம் பச்சை யோமம் மனுனா விரும்பு 

கருஞ்சீரகம் மூன்றும் 
சத்தே வறுத்துமுன் மருந்தும் சமனாய்க் கூட்டி 

சாம்பல் செய்து 
கோதாரக் குழலிர்க் குழந்தைகள் ளுக்குறு 
மாந்தத்தின் குடி நீரே . 

104 
சிவமயம் 
குறிப்பு : 

இதன் பின் பகுதி முழுதும் மருந்துகள் செய்முறை உள்ளன . கடைசி ஏட்டின் 
பின்புறமே வேறு நூல் தொடக்கம் எழுதப்பட்டுள்ளது . 


22 - வது தொகுப்பு 


59 


வரிசை எண் : 3287 


சுவடி எண் : 


1639 - b 


திரட்டு வாகடம் 


ஏடுகள் : 9 


கி .. எண்ணிக்கை : 


200 


அளவு : 26x3 செ.மீ. 


யக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தாடக்கம் : 


பல வியாதிகட்கு 
அவிழ்த விபரம் 


வாதந்தா னெண்பதாக 

வருகின்ற பித்த வாதம் 
சீதமே தடுக்குவாதம் 

சிறந்திடு முடக்கு வாதம் 


முடிவு : 


அத்திப் பிஞ்சும் கருவாழை யதனின் பிஞ்சும் பூவாகும் 
கத்திரியு மூக்குருவி காடை யுடும்பு சுறா வாமை 
பத்தியுடனே யிவையாகும் பொல்லாப் பொன்னுஞ் செய்யாது 
சுத்தக் கீரியணி முயலுஞ் சொன்னோ மருந்து தின்போர்க்கு 


--47 


குறிப்பு : 


இது , எமது 


சுவடி 


எண் 755 - d D. 1508 


அகத்தியர் மூர்த்தி 


ஐம்பது 


போன்றது . 


**** 


வரிசை எண் : 


3288 


சுவடி எண் : 1639 - c 


நவனீத கைவல்யம் ( கைவல்ய நவனீதம் ) 

தத்துவ விளக்கம் 


ஏடுகள் : 19 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 26x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இலக்கியம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


60 


தமிழ்ச் கவடிகளின் 


தொடக்கம் : 

பொன்னில் மாதாரசை 

பொருந்தினர் பொருந்தா ருள்ளந் 
தன்னிலந் தரத்திற் சீவ 

சாட்சிமாத் திரமாய் நிற்கும் . 


முடிவு : 


நிலைபெறும் பெரியோர் பாதம் 

நிச்சய வருளைப் பெற்றுப் 
பலகலை ஞான நூலைப் 

படித்தஞா னிகளாய் வாழ்வார் . 


108 


ஓம் சிவாய நமா 
இவை கைவல்லிய நவனீதத்திற் பூறுவபடலமான தத்துவ விளக்கஞ் சம் 
பூரணம் . சற்குரு பாதந்துணை முற்றும் . 

ஓம் சிவாய நமா 

திருச்சிற்றம் பலம் 
குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 822- / D - 1212 போன்றது . 


- ** 


வரிசை எண் : 3289 


சுவடி எண் : 1639.d 


கைவல்லிய நவனீதம் 

வனீதம் 2 - வது 
சந்தேகந் தெளிதல் 


அளவு : 26x3 செ.மீ. 


ஏடுகள் : 40 

கி . எண்ணிக்கை : 1000 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


பொருள் : இலக்கியம் 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நாற்குழி பறிந்து மெள்ள 

நாடிய நெடிய கம்பம் 
உறமுறக் குத்திக் குத்தி 

யுரைப்பிக்கு முபாய்ம் போலி 


22 - வது தொகுப்பு 


61 


1 ) வு : 


நண்ணின சரீர மாதி 

நாற்றின வாதி யன்றே 
கண்ணதா யனைத்துங் காண 

காட்டிய தாண்ட வேசன் 


184 


ஆகப் படலம் 2 - க்கு திருவிருத்தம் - 293 

சற்குருபாதந் துணை 
ஸ்ரீ ராம செயம் 


குறிப்பு ; 

இதுவும் , எமது இலக்கியச் சுவடி எண் 822- / D - 1212 போன்றது . இதன் 
பின்னர் 7 ஏடுகள் மருத்துவமும் , மாந்திரீகமும் , சக்கரங்களும் எழுதப்பட்டுள்ளன , 


BESTS 


வரிசை எண் : 3290 


சுவடி எண் : 


1640 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 60 கி . எண்ணிக்கை 1200 

அளவு : 29x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


முத்தெருகஞ்செலி திரிபலை கோரங்கிழங்கு 
சுக்கு கடுகரோகணி நிலவேம்பு சித்திரமூலம் 
செவியம் முக்குரண்டி சீந்தி விஷ்ட்ணு 
காந்தி வகை பலம் -1 


மூடிவு : 


தாற்பூ பொடி பச்சை கற்பூரம் 
முட்டை வெள்ளைக் கரு அரைத்து 
பூசிக் கொள்ளவும் பிராப் பழத்தசை 
புளிய மடலி பள்ளசை யிடைக்குப் 
பச்சை கற்பூரம் அரைத்துக் பூசிக்கொள்வது 


62 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது , ஓரு பெரிய சுவடியின் நடுப்பகுதி 
64 - வது ஏடுமுதல் 123 -ஆம் ஏடுவரை உள்ளது . 
பலவிதமான மருந்துகள் எழுதப்பட்டுள்ளன . 


* TS 


வரிசை எண் : 


3291 


சுவடி எண் 


1641-8 


பட்சி சசாத்திரம் 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 15 

அளவு : 18x2 } செ.மீ. 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நிலவு பூருவபட்சம் 
திசைபட்சி 


உறை கிழக்கு வல்லூறு உயரந்தை தெற்காகும் 
வறைங் கருங்காகம் மேற்காகும் - பூறை தீர்க்க 
கொத்தி யெறைவிழுங்குங் கோழி வழக்காகும் 
மத்திபத்தில் நிற்கும் மயில் 


முடிவு : 


இருட்டு அமரபட்சம் 

படுபட்சி 


வியாழஞ்சனி கோழி 

மரணம் 
புதன் மயில் 

மரணம் 
ஞாயற் வெள்ளி காகம் மரணம் 
திங்கள் ஆந்தை 

மரணம் 
செவ்வாய் வல்லூறு 

மரணம் 
குறிப்பு : 

இரண்டேடுகளே உள்ளன . முழுமையாக இல்லை 


22 வது தொகுப்பு 


63 


மந்திர சாத்திரம் 


வரிசை எண் : 


3292 


சுவடி எண் : 1641--5 


ஏடுகள் : 105 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 18x 2 , செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-7 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
மாந்திரீகம் நிலைமை : 

பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

கூறிய வாயால் விளறிய பல்லால் 
வையிறன் பேறில் ஆணை 
சங்கு சுட்ட காளி சாமத்துரோகி 
யிங்கே வைத்த காலை அங்கே வையாதே 
வயிறவன் பேறில் ஆணை சிவா . 


முடிவு : 


பரமேஸ்பரனாணை வயிறவா விடுவிடு 
விடுதலை ஓம் காறக்கட்டு , ஓம் நவசிவாயம் 


. 


தறிப்பு : 
இதில் , பலவிதமான மந்திரங்கள் சக்கரங்களுடன் உள்ளன . 

34 


வரிசை எண் : 


3293 


சுவடி எண் 


1642-3 


கம்பளிச்சட்டை கைலாசநாதர் காயகற்பம் 


கி , எண்ணிக்கை : 


500 


அளவு ; 25x3 செ.மீ. 


ஏடுகள் : 20 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
லைமை : 


ஆசிரியர் : கயிலாய நாதர் 

முழுமை : முற்றற்றது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் 


னுள்ள தோஷமெல்லாம் 
சாடிப்போமே 


- 25 


சாடுமே சுயம்பாட வாக்கலகு பாலை 
சகல 

க கருவெல்லாந் தானே தோன்றும் 
வாடுமே தேக்மெல்லாம் பொன்னிறம்போ லாகும் 

மன்மதன் போல் கண்கள் ரண்டுஞ் சிவப்பதேடித் 


64 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


தூரப்பா தொட்டதெல்லா முடிவரைக்குஞ் சொன்னேன் 

சொல்லாதே ஒளித்திட்டார் சித்த ரெல்லாம் 
காரப்பா குருபதத்தை காத்தால் சித்தி 

காயிசித்தி பாடினதோர் காட்சி முற்றே ! 


101 


கம்பளிச்சட்டை கைலாசநாதர் காய கற்பம் 
முற்றும் . தேவி சகாயம் . குருபாதமே துணை 

வெங்கிடாசலபதி துணை 


குறிப்பு : 

இது . எமது சுவடி எண் 863 - c/ .1806 கம்பளிச்சட்டை கைலாச முனி கற்பவீதி 


போன்றது . 


வரிசை எண் : 3294 


சுவடி எண் : 


1642 - b 


அகப்பேய்ச் சித்தர் பாடல் 


ஏடுகள் : 2 


கி எண்ணிக்கை : 50 


அளவு : 25x3 செமீ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகப்பேய்சித்தர் 


பொருள் : இலக்கியம் 


நிலைமை : 


மிக மிசுப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

கினாசுண்ண வேண்டாமே யகப்பேய் 
நாயக்ன்றால் பற்றவே 
நெஞ்சே யலையாதே -யகப்பேய் 

நானென்று சொல்லாதே 
முடிவு : 

நஞ்சையு முண்ணாதே - யகப்பேய் 

நெட்டையைச் சுகியாதே 
நெஞ்சையு முண்ணாதே - யகப்பேய் 

நெட்டையேச் சகியாதே 
குறிப்பு: 

இது , பதினெண்சித்தர் பெரிய ஞானக் கோயில் போன்று உள்ளது . பிழைகள் 
அதிகம் . 


65 


22-வது தொகுப்பு 


1642 


வரிசை எண் : 3295 


சுவடி எண் : 


பாம்பாட்டிச் சித்தர் பாடல் 


அளவு : 25x3 செ.மீ. 


ஏடுகள் : 1 

கி . எண்ணிக்கை : 20 
பக்கத்திற்கு : 

7 வரிகள் ஆசிரியர் : பாம்பாட்டிச்சித்தர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


பொருள் : இலக்கியம் 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அகார முதலதே பாம்பதாகி 

யானந்த அவ்விலே படம் விரித்து 
உகாரம் தன்னிலே யொத்தொடுங்கி 

யோடி வகாரத்தில் நாக்கை நீட்டி 


முடிவு : 


பாடி வெளிதன்னிற் பிறசுகமாம் 
தூங்காமற் நூங்கி நின்றாடாய் பாம்பே 
தொந்தங்கடந்த மென்றாடாய் பாம்பே . 


குறிப்பு : 

தத்துவத்தை உள்ளடக்கிப் பாம்பாட்டிச் சித்தர் கூறுவது . 


ஆSTS 


வரிசை எண் : 3296 


சுவடி எண் : 1642 - d 


டைக்காட்டுச் சித்தர் பாடல் 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 60 


அளவு : 25x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


ஏ வரிகள் 


ஆசிரியர் : இடைக்காடர் 
முழுமை : முற்றற்றது 


பொருள் : இலக்கியம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிக மிகப் பழுது 


கொடக்கம் : 

துத்திக் குடுவை கொண்டோடவு மாட்டேன் 

தூதுவளங் கொம்பேரி வெட்டவு மாட்டேன் 
அத்தைக்கு வலக்காரம் சொல்லவு மாட்டேன் 

அம்மானே அஞ்சாடு பிலிந்துத் தாரும் 


-1 


-- 


1 ) 


5 


66 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


ஒன்பது வாசலும் பசுவும் 

ஐந்து உள்ளே கழிகோலும் 
தும்புமானால் அன்பது போரல் 
மரிக்கலாமோ ஆகாசமே 

கலிபோம் பொழுது 


- 10 


குறிப்பு : 

இதுவும் தத்துவத்தைக் கூறுவது . 


வரிசை எண் : 3297 


சுவடி எண் : 1642- 


அழுகணிச் சித்தர் பாடல் 


ஏடுகள் : 4 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 25x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அழுகணிச் சித்தர் பொருள் : தத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

ஐங்கரனைத் தெண்டனிட்டே ஆத்தாடி 

அருவுடைய வேணுமென்று 
தங்காமல் வந்தொருவன் ஆத்தாடி 

தஞ்சுருவங் காட்டியென்னை 
கொள்ளைப் பிறப்பறுக்க - ஆத்தாடி 
கொண்டான் குருவாகி 


முடிவு : 


ஆணிப்பொன் மாளிகையும் - ஆத்தாடி 

அரும்பொருளுங் காணியெல்லாம் 
ஒக்க வருமென்றே - ஆத்தாடி 

டனிருந்து கேட்டேனே ! 


குறிப்பு : 


இதுவும் தத்துவ முரைப்பது . 


67 


22- வது தொகுப்பு 


வரிசை எண் 


3298 


சுவடி 


எண் : 1642 - f 


: 


ஆஸ்த்தான கோலாகலம் 


ஏடுகள் : 6 


கி . எண்ணிக்கை : 150 


25x3 செ.மீ. 


அளவு : 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : ஒளவையார் 


பொருள் : இலக்கியம் 
எழுத்து : தமிழ் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்று முளது 


தொடக்கம் : 

ஆஸ்த்தான கோலாகல நீதி ஆய்ந்துரைக்கில் 
மாஸ்த்தான அம்பரத்தில் வாசமாய்க் கூத்தாடும் 
சத்திசிவ காமி சவுந்தரி பாதம் பயின்ற 
அத்திமுக றற்பதமே காப்பு . 


முடிவு : 


பண்டே பழகி யிருந்தாலும் அறியார் புல்லர் 

நல்லோரைக் 
கண்டே கண்கள் களிகூர்ந்து . நம்மில் 
கலப்பார் கற்றோரை . 

அரகரா 
ஔவையாரருளிச் செய்த ஆஸ்த்தான கோலாகலம் . 

நமசிவாய குருதிருவடி வாழ்க 


- 30 


குறிப்பு : 

இது , நீதி நூலாகும் பலவித நீதிகள் இதில் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3299 


சுவடி எண் : 1642.7 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 25x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


68 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஓம் ஊய் ஆ ஏ ஐ ஒ ஓம் நமுசிவாய 
சூரியு கிலியுங் கூடக் கட்டினேன்க் 
கல்லெரியில் கல்லெரியில் கறக்கதயில் 


முடிவு : 


பதனெட்டு நெஞ்சும் குதிகுதி 
கோமாராணை கு திகுதி ஓம்பிடாரி 

ஓம் நமசிவாயம் 


குறிப்பு : 

மந்திரங்கள் சக்கரங்களுடன் உள்ளன . 


வரிசை எண் : 


3300 


சுவடி எண் : 


1642 - h 


அண்ணாமலை வெண்பா 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை 500 

அளவு : 25 , 3 செ.மீ 
பக்கத்திற்கு : 9 ஏரிகள் ஆசிரியர் : குருநமச்சிவாயமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுனது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

மன்னு திருவண்ணா மலைமாலை நாயடியேன் 
பன்னு தமிழ்வெண்பாவிற் பாடவே - துன்னுமலர்ப் 
பாதனே மூழிகத்தின் பாலேறுந் தேவர்கண 

நாதனே நீமுன் நட 


முடிவு : 


மன்னு திருவண்ணா மலையை வலமாக வந்தேன் 
உன்னு திருவஞ்செழுத்தை யோதினேன் - தென்னருணை 
நாயகத்தைக் கோயிலிலே நான் கண்டேன் பெத்தெடுத்த 
தாயகத்தைக் கண்டவர்போல்த் தான் 


102 


குறிப்பு . 


இது . திருவண்ணாமலையின் சிறப்பையும் , அண்ணாமலையார் உண்ணாமுலை 
யம்மை சிநப் பையும் கூறுவது . 


22- வது தொகுப்பு 


69 


வரிசை எண் : 


3301 


சுவடி எண் : 1634 - a 


குணபாடம் 


ஏடுகள் : 


72 


எண்ணிக்கை : 3500 


அளவு : 37X3 செ.மீ. 


பொருள் : மருத்துவம் 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கடுக்காயின் பேர் 


விசையனும் ரோகணி மேலாம் பிறதமை 
அசையா ரமுதஞ் சிவந்தி இசையும் 
திசை 

யன் சிறந்தபேர் யேழாம் 

தென் வந்து 


பசை 


அடிவு : 

வில்லுறு சாமம் ரெண்டும் நேராக மரையைப் போடு 
ஒல்லுறு யினங்கனங் ............ அரைத்திடாயே 

661 
அரைத்திட்டேன் யெட்டும் மாறும் அம்மம்மா சாரம் 

ஓசாறுமதரைத்திட்ட சாலமட்டும் 
குறிப்பு : 

தலைப்பு இல்லை : ஏட்டெண் , 117 முதல் தொடங்குகின்றது . கடுக்காய் 
ஏழுக்கும் குணம் , சுக்கு குணம் , மிளகு குணம் , திப்பிலியின் குணம் . இஞ்சி குணம் . 
கடுகு குணம் , ஈரவெங்காயக் குணம் , முந்திரிப் பழக்குணம் முதலான பல பொருட் 
களின் குணங்கள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3302 


. 


சுவடி எண் : 1643-6 


விநாயகர் அகவல் 


கி . எண்ணிக்கை : 18 


அளவு : 373 3 செ.மீ 


ஏடுகள் : 1 
பக்கத்திற்கு : வரிகள் 6 


ஆசிரியர் : ஒளவையார் 


பொருள் : இலக்கியம் 
எழுத்து : தமிழ் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை ! முற்றற்றது 


70 


தமிழ்ச் சுவகுகளின் 


குறிப்பு : 

இது அச்சான நூல் தொடக்கத்தில் வடமொழி விநாயகர் சுலோகங்கள் எழுதப் 
பட்டுள்ளன . 


புவனை கலைக்கியானம் , 


மாந்திரீகம் முதலான உதிரி 


இதன்பின்னர் , 
ஏடுகள் உள்ளன . 


- + + + 


வரிசை எண் : 


3303 


சுவடி எண் : 


1644 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 90 கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 35x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை ; மிக மிகப் பழுது முழுமை : . முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


குஞ்சினமாவது - கருத்தை மாறு பாகமாக 
வரைக்கும் கழுத்துக்குட்டதும் 
மன்னு சாளி கருத்து 


முடிவு : 


ட்டிடவே பேர்த்து வலிக்கும் ...... 
.......... நெஞ்செரித் தேப்பம் கரிக்கும் 
பெருகப் பிணிக்கும் விதவிதமாய் 


குறிப்பு : 
இதில் , 

பலவித நோய்க்கும் மருந்து எழுதப்பட்டுளது . ஆனால் , 
முழுதும் சல்லடைக் கண்ணாக இருப்பதால் பயனற்றதாகத் தெரிகிறது . 


சுவடி 


வரிசை எண் : 3304 


சுவடி எண் : 


1615-2 


-குணவாகடம் 


- 


ஏடுகள் : 41 


கி எண்ணிக்கை : 300 . 


அளவு : 1 31x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


71 


22 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


தலைப்பு இல்லை 


வாக்குதண்டாம்......... 

........ தமத்கு 
ஓடும் நாடித் துகையு மதிலுறு 

வாதபித்த சிலேற்பனத் துண்மையும் 
பேதமான வியா ......... பேர்களு மாதியான 

வருந்தவ னோதினான் 


முடிவு : 


இக்குணந்தான் கண்டாய் நா ளிருபதாகும் 

இங்கிதனை நிதானித்து மொழிவாய் மின்னே 
நக்கனார் அகத்தியருக் கருளிச் செய்த 

நன்னூலின் விதிப்படியே நயந்து பாரே ! 


--100 


ணவாகடம் முற்றும் . 


கன்னியளுக்கு 


பேயன் பீர்க்கு விரை நாலு . 

சன்னி நாமந்தான் சதிராய் விட்டுப் போய்விடுமே ! 
குறிப்பு : 

இதில் , வியாதியின் விபரம் , நாடிப்பாட்டு , வாத குணம் , பித்த குணம் , 
சிலேத்தும குணம் , சுர நிதானம் , சுரத்துக்கு நாள் அறியும்படி , முதலான 
தலைப்புகள் உள்ளன . 

கடைசி ஏட்டின் பின்புறம் கெந்தக ரசாயனம் என்ற தலைப்பில் கிரந்தத்தில் 
எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 


3305 


சுவடிஎண் : 1645.5 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 38 


கி . எண்ணிக்கை : 


1500 


அளவு : 


31x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


12 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


காரசார சக்கு வகை 


பச்சை 


நாவி 


வெள்ளை நாவி 


கரு 


நாவி 


நாவி 


கிளங்கு 

ஆக நாவி வகை 4 
முடிவு : 

மோரில் கொள்ள அசீரணம் தீரும் 
தயிரில் கொள்ள வயற்றாராட்டம் நிற்கும் 
மிளகுப் பொடியில் கொள்ள சேற்று மந் தீரும் 
திப்பிலி பொடியில் கொள்ள பித்தந் தீரும் 

கு ........... தண்ணீரில் கொள்ள கரப்ப ... தீரும் 
குறிப்பு : 

இதில் , கெந்தக சுத்தி , நேர்வாள சுத்தி , பாசாண சுத்தி , லவண சுத்தி , 
சுர மாத்திரை , சிந்தாமணி , ஆனந்த வயிரவன் . ரச சுத்தி , மருந்தீட்டுக்கு முதலான 
மருந்துகள் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 3306 


சுவடி எண் : 


1645.e 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்னக் : 150 


அளவு : 31X3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


பருபதந் தன்னில் வாழும் 

பரமனா ரருளி னாலே 
பொறுமையா யுலகி லுள்ள 

புண்ணிய சனங்க ளுக்கு 


22 - வது தொகுப்பு 


73 


முடிவு : 


...... 


கேளா யிந்த வகைக் கெல்லாம் 

கிழியே பேதி மிகவுண்டாம் 
பாளே மயங்கா . 

.... கஷாசயம் வைத்ததனில் 
சூளா வெண்ணை பாக்களவு 

சுருக்கமாய்ப் போட்டுக் குடிப்பீராய் 
மீளாப் பேதி உள்ள தெல்லாம் 

மின்னே தீரும் மெய்யிதுவே ! 


--22 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 594 / D- 1212 மற்றும் 159 - b / D - 253 போன்றது . 


883 


வரிசை எண் 


: 


3307 


சுவடி எண் : 1646 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 30 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 21x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : சற்றே பழுது முழுமை முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


னையுங் கூட்டு சார்வாக வடித்துப் பின் 
சாற்றக் கேளு 
நின்னயமாய்க் கணபதியும் கந்தன் பூசை 

நிறையாகச் செய்துமே செல்ப்பு டத்தில் 
முன்னுதாய் முப்பது னாள்வைத் தெடுத்து 

முறையோடே முக்களஞ்சி தெய்தான் கொள்ளு . 


முடிவு : 


வல்லாரை புளியாரை வகைக்கி 
காரான நிலையாவாரை பலந்தான் ரெண்டு 
கருதியே 

தொன்றாய்ச் சூரணமே செய்து 
சீரான கடுகரோகணி கிராம்பு 

போடு வாலுளுவை சிங்கி யென்னே , 


............ 


-247 


74 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது , உதிரி ஏடுகளைக் கொண்டது . இதில் , திசைமுக்குரு செந்தூரம் , சிந்தாதி 
லேகியம் விஷமுட்டித் தயிலம் , ஏழுவகைப் பீனிசத்துக்கும் மருந்து . ஆக்கிருஷணப் 
பொடி , இஞ்சிலேகியம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 3308 


சுவடி எண் : 1647 - a 


அகத்தியர் 


205 


ஏடுகள் : 37 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 


32x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு ! 6-7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் 


: மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது . 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 

இது , எமது . சுவடி எண் . 323 - ajD - 622 போன்றது . நூலின் கடைசி ஏட்டின் 
பின்புறம் சகல விஷத்துக்கும் மருந்து எழுதப்பட்டுளது . 


அடுத்த ஏட்டில் கெந்தகச் செம்பு மருந்து எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 


330g 


சுவடி எண் : 


1647 


இரசவாதம் 


ஏடுகள் : 14 கி , எண்ணிக்கை : 600 

அளவு : 32x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தெலுங்கு & தமிழ் . 


தொடக்கம் : 

( தெலுங்கு எழுத்துக்களில் ) 
துரிசு ஒருபலம் கட்டிவாங்கி மெல்லிய 
துணியால் கட்டி ஒரு பானையில் கோமூத்திரம் 
மூன்று படி வார்த்து நாலு விரல் கடைக்கு மேலே 


75 


22 - வது தொகுப்பு 


தூக்கி டோலா வாய்கட்டி , ஓடு கவிழ்த்து 
சீலைமண் செய்து கமலாக்கினியில் வற்றக் 
காய்ச்சினால் சுத்தியாம் . 


முடிவு : 


இவ்வளவு மருந்தும் சட்டியில் போட்டுக்கருக்கி 
அரைப்படி தண்ணீர் விட்டு மாகாணிப்படி தண்ணீராக 
வத்த வைத்துப் போடவும் ; வாயுவு , பிளி ஓக்காளம் , 

வயற் களிச்சல் முதல் சகலமுங் கேட்கும் . 
குறிப்பு : 

இதில் , கருங்குளம்பு , செம்புசுத்தி , பிள்ளைப் பிணிக்கு முதலான மருந்துகள் 


உள்ளன .. 


வரிசை எண் : 


3310 


சுவடி எண் : 


1647 


வைத்திய திரட்டு 


ஏடுகள் ; 13 கி , எண்ணிக்கை : 

600 

அளவு : 32x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 
மருத்துவம் நிலைமை ; பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் & தெலுங்கு 
தொடக்கம் : 


ஏலாதிக் குளிகை 
கோரோசினை ஏலம் இலவங்கம் அதிமதுரம் 
கோட்டம் சமுத்திரப்பச்சை நற்சீர்கம் 
கிராம்பு கச்சோலம் இலாமிச்சம் வேர் 
இருவிலி வேர் நன்னாரிவேர் வெட்டி வேர் . 


முடிவு : 


ஓமஞ்சுக்குக் கலந்து தூளியாக்கி வடி செய்து 
தின்ன வாயு நீங்கி யக்கினி யுண்டாமே . 

வயிற்றுக் கடுப்புக்கு 
விடத்தலைக் கொழுந்து கொண்டுவந்து 
பச்சரிசியில் போட்டு இடித்து நல்லெண்ணெய்விட்டு 
களிகிண்டி தயிரில் குடுக்கத் தீரும் . 
மூன்று நாள் குடுக்கவும் . 


76 


தமிழ்ச் சுவடிகன் 


குறிப்பு :: 


இதில் , குட்டம் . படர்தாமரைக்கு , நீரளிவுக்கு . அரிதார பற்பம் கிரந்திக்கு 
உள்மூலம் பிறமூலம் , ரெத்தமூலம் , சீமூலத்துக்கு அவுஷதம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 3311 


சுவடி எண் : 1618 - a 


அகத்தியர் வைத்திய முன்னூல் சாத்திரம் 


ஏடுகள் : 


46 


கி . எண்ணிக்கை 


: 1000 


அளவு : 30x3 செ . மீ . 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை , 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூதலத்தில் தென்பொதிகை தன்னில் வாழும் 

பூரணமே யென்குருவே சிவமே அய்யா 
மாதவத்தா லஷ்டசித்தி யெட்டும் பெற்ற 

வர்சையினால் வயித்திய நூல் வகையைச் சொல்வேன் 


முடிவு : 


வெட்டென்று சொன்னதுதான் னெவரை மைந்தா 

வேதாந்தந் தனில் புகுந்து மறியா தாரை 
வெட்டென்றே வைனுடைய பாவந் தீர 

வெகுசுருக்காய்ப் புலத்தியனே விள்ளக் கேளே 


--- 21 ச 


காலம் : 

ஆங்கிர வருஷம் சித்திரை மாதம் 17- ந் தேதி திங்கட்கிழமை பிரதமை 
151. சுபம் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 439 - a / ) - 847 போன்றது . மேலும் , சுவடி எண் 
235 - a / D- 388 , எண் 323 - n / D - 629 போன்றது . 


22 - வது தொகுப்பு 


77 


வரிசை எண் : 


3312 


சுவடி எண் : 


1649-6 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 


500 


அளவு : 30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
மருத்துவம் நிலைமை : சிறிது பழுது 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


இரத செந்தூரம் 
இரதம் பலம் -10 நெல்லிக்காய் கெந்தகம் -1 
நவச்சாரம் -5 இவை சுத்தி பண்ணிப் பிறகு 
செருப்படிச் சாற்றில் மூன்று சாமம் அரைத்து 
மிசிகுப் பிரமாணம் உருண்டை செய்து 


முடிவு . 


அரைப்படியாக வத்தவிட்டு இறக்கி 
வைத்துக் கொண்டு பசுவின் பால் நாலுபடிப் 
பால் தனிப்பாலாய் கூடவிட்டு பசுவின் 
நெய் நாளியுங் கூட விட்டு வட்டுக் 
கருப்பட்டி ஒரு பலமுமகூடப் போடறது . 


காலம் : 


ஆங்கிர வருஷம் சித்திரை மாதம் 17 - ந் தேதி திங்கட்கிழமை பிரதமை 
45 க்கு சுபம் 


குறிப்பு : 

இதில் , கண்ணின் நீர்ப்பாச்சலுக்கு மருந்து , மண்டைக் குத்துக்கு மருந்து , 
மூதண்டக் கிசாயம் , தாளகம் வெள்ளையாகிறது . முதலான தலைப்புகள் உள்ளன . 


78 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3313 


1649 . 


சுவடி எண் : 


கும்பமுனி நவக்கிரகபூசை மந்திரம் 


ஏடுகள் : 


80 


கி . எண்ணிக்கை : 3500 


அளவு : 321x3 : செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மாந்திரீகம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


எண்ணிய கும்பமூர்த்தி எடுத்திட்ட 

சூத்திரந் தன்னைப் 
புண்ணிய வான்களானால் 

புரியட்டம் நவக்கிரகத்தை 
நண்ணிய யேதத் தாலே 

நானூத்தி அஞ்சு தன்னில் 
பண்ணிய பீசத்தாலும் 

வருவிதிக் கமலம் போற்றே ! 


முடிவு : 

வெள்ளைவிட் டுனுகாந்தி நல் மீரியதோர் 

வசம்பையுங் கூட்டி 
யெள்ளெண்ணை விட்டுச் சிவக்கப் பதமென்ன 

விரக்கிய பேரை ......... 
குறிப்பு : 

இதில் , சரண கூடு , அன்றில் வித்தை , கரும்பிராந்து வித்தை , பட்சிசாலம் , 
பாஷாண மை , கருனாவி மை , சவ்வீரமை , வழலைக்குரு, உப்பு நீறு , பதினெட்டு 
மூலி , அரவு வித்தை முதலான பல தலைப்புகள் உள்ளன , 


வரிசை எண் : 3314 


சுவடி எண் : 1649-5 


மச்சமுனி 


800 


கி . எண்ணிக்கை : 400 


ஏடுகள் : 10 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : மச்சமுனி 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 82 } x31 செ . மீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : சற்றே பழுது 


22 வது தொகுப்பு 


79 


தொடக்கம் : 


ஆதியந்த வேதவிஸ் தாரத்தை யோத 

னாதிகுருவென்ற பொருள் பிடி நாக்கீசர் 
சேதிபர வெளியான சொரூபானந்தஞ் 

சூச்சடா தார பீட துரியாதீதம 

ஒதுபிரணவாச றீங்கார பீடம் 
முடிவு : 

வடியும் . வடிவஞ்சதைப் பார்த்தால் 
கல்க்குன்று போலே யிருக்கும் 

இந்தப்படி பார்த்துக் கொள்ள 
குறிப்பு : 

பிற்பகுதியில் வேறு , வேறு மருத்துவ நூல் முறைகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3315 


சுவடி எண் : 


1649 - c 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 8 கி , எண்ணிக்கை : 300 

அளவு - 321x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : சற்றே பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சாதிலிங்கக் கட்டு 

விசத்துக்கு 


சாதிலிங்கம் விராக னெடை 81 
சாம்பிராணி பத்து விராக னெடை 
சூடன் பத்து விராக னெடை 
இதுரெண்டு மரைக்க மெழுகாகும் 


மூடிவு : 


சார்வாக யிதைவிட்டு முறைதப்பிச் செய்து 

சாஸ்த்திரம் பொய்யென்பார் சண்டாளர் தானே ! 
பொய்யென்று சாஸ்த்திரத்தை சொல்வானாகில் 


80 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதில் , சகல வண்டுகடி , குஷ்டம் , கிரந்திக்கு , புலத்தியர் பாடல் களிப்பு , விஞ்சி 
லேகியம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 3316 


சுவடி எண் : 1650 


அகத்தியர் குழம்பு சட்டை முனியார் குழம்பு 

முதலியன 


ஏடுகள் : 72 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 27 x 31 செ.மீ , 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் , சட்டைமுனியார் முதலானோர் 


நிலைமை : 

பழுது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


அகத்தியர் கருத்தக் குளம்பு 
துதி பொறக் கணபதியின் பாதம் தொழுது 

வணங்கி யான்ஞ்செய்த 
இதுவே அமுர்த சஞ்சீவி யெல்லாரோகம 

நிவிர்த்தியதாம் விதியும் வினையும் 


முடிவு : 


மறுபத்தியம் மூணு நாள் ஏழா நாள் தலைமுழுகி 
உப்பு வறுத்துக் கூட்டவும் . ரெத்த 
கையாந்தகரை யிலுமிச்சங்காயளவு அரைத்து 
எருமைத் தயிரில் குடுக்க 

ந்தீரும் 
உப்பு வற்சிதம் . 
குறிப்பு : 

இதில் , சட்டை முனியார் குழம்பு , பேதிக்கு சஞ்சீவிக் குழம்பு , பரீசான ரீச 
முறிவுக்கு வாந்தி பேதிக்கு , தாளக் முறிவுக்குக் கசாயம் , நாலா மாரலுக்கு 
மாத்திரை ; மாந்தக்குளிகை , பித்தகாசத்துக்கு 

முதலான் 
தலைப்புகள் உள்ளன . 


ராம்பாணி 


22 - வது தொகுப்பு 


81 


வரிசை எண் : 


3317 


சுவடி எண் : 1651 


அகத்தியர் கர்ம காண்டம் 


300 


ஏடுகள் : 46 


பக்கத்திற்கு : 8-10 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 

35X4 செமீ 
வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


அரிஓம் அரகார அக்கனவுமாகி ... X ... xx 
X x x வேதாந்த சித்தாந்தம் வெளிவிட்டே 

நூல் 
பூரணமாய் மும் மூலப் பொறியிற் சூடாய் 

புகை யெழும்பி மேகமதாய்ச் சிரசில் 


முடிவு : 


செய்து 


காரப்பா யிடிமொளுகை மூசை பண்ணிக் 

கனமாக 
வாரப்பா சுத்திச்ச நாகமொன்று 

வளமாகச் சுத்திச் சூத மொன்றே ! 


--290 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 793 - a / D - 1598 போன்றது . இதில் . குன்ம வியாதி 
எட்டுவகை தீருவது , தீராது நிவர்த்தி தீராத கர்மம் சயரோகம் , அஷ்டகுன்மம் 
உளமாந்தை , நீரழவுக்கு மருந்து ; ஒன்பது 

மூலத்துக்கும் கர்ம நிவர்த்தி 
முதலிய பல தலைப்புகள் உள்ளன . 

இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய ஏடு ஒன்று உளது . 


வகை 


வரிசை எண் : 3318 


சுவடி எண் : 1652 - a 


அகத்தியர் 


205 


ஏடுகள் : 47 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 


26x3 செ.மீ 


6 


82 


தமிழ்ச் சுவடிகளின் 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது - முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 768 - c / D - 1553 , எண் 291 - h / cD - 525 போன்றது . 


வரிசை எண் : 3319 


சுவடி எண் : 1652-5 


அகத்தியர் கர்ம காண்டம் 


200 


ஏடுகள் : 49 கி . எண்ணிக்கை : 1200 

அளவு : 26x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


எட்டெட்டாம் ஆதியிலே கலைக்கியான சூத்திரம் 

யென் னெழுமி னாங்கில் நாலுமே நன்றாய் 
விட்டகுறை உலகத்தில் அரியா மாற்க 

வெளிதோணக் குருமூல நூலில் சொல்ல 
அஷ்டபுதி அஷ்டமதில் அரைக ளாறு 

ஆயங்கானா முன்னவள் தன் னடியைப் போற்றி 
முடன சூஸ்த்திரமாய் உரைக்க ஆதி 

தேவிபரி பூரணியா முதலாங் காப்பே ! 


--- 


1 


முடிவு : 

தானென்றை தீருநீறே பிணியைத் தீர்க்கும் 

தாயாதி பூதியடா வியாதி போச்சு 
தானென்ற நீறுனக்கு உண்மை உண்மை 
சருவாதி கலைக்கியான சூஷ்த்திர முற்றே ! 

200 
குறிப்பு : 

இன்னின்ன கருமம் ( பாவம் ) செய்வர்கட்கு இன்னின்ன நோய் வருமென்று 
கூறுவர் . அதன்படி இந்நோய்கள் வந்த வழி , தீர்க்கும் முறை முதலியன பேசப் 
படுகின்றன . கடைசியில் திரு நீற்றின் பெருமை பேசப்படுகிறது . 

பின் கடைசியில் 2 ஏடுகள் மருந்துகள் எழுதப்பட்டவை உள்ளன . 


83 


12 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 3320 


சுவடி எண் : 1653 


அகத்தியர் செந்தூர சூத்திரம் 


36 


50 


கி , எண்ணிக்கை : 


எடுகள் : 13 


அளவு : 


2913 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


தமுக் கென்ற செபதனை x X x மென்றும் தெ 

நூல் 
பாரப்பா செம்பினுட வெள்ளை கேளு 

பரிவான தாம் பிரத்தைக் குகையில் வைத்து 
சேரப்பா பதினாலு பலமே யோடு 

சேர்ந்துருகும் போதினிலே மருந்து கேளு 


முடிவு : 


ஓமமென்ற அய்ம்பத்தொரு புடத்தைப் போடு 

ஒன்று மங்கே புகையாமற் கூட்டி நீரு 
சேமமென்று புடமாரி எடுத்துப் பாரு 

செந்தூர மருணனிற மாகும் பாரே ! 


--33 


குறிப்பு : 


இது , எமது , சுவடி எண் 378 b / D - 754 அகத்தியர் சூத்திரம் -36 போன்றது . 


வரிசை எண் : 


3321 


சுவடி எண் : 1654 - a 


தெட்சிணாமூர்த்தி இந்திரசாலம் , அஷ்டகர்மம் 

முதற்காண்டம் 


30 
ஏடுகள் : கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 363 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


84 


தமிழ்ச் சுவடிகளின் 


சாலம் : 


ஈசுவர வருஷம் வையாசி மாதம் , 23 - ந் தேதி சோமவாரம் முகிந்தது . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 825 - a / D - 1649 போன்றது . 


- ** 


வரிசை எண் : 


3322 


சுவடி எண் : 


1654 - b 


தெட்சிணாமூர்த்தி இந்திர சாலம் 2 - ஆம் 
காண்டம் , வாதகாண்டம் 300 


ஏடுகள் : 40 கி . எண்ணிக்கை: 2500 

அளவு : 

36x3 செமீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


காலம் : 


யீசுவர வருஷம் சித்திரை மாதம் 16 - ந் தேதி திரவாரமும் தசமியும் மகா 
நட்சத்திரமும் கூடின சுபயோக சுபதினத்தில் எழுதி முகிந்தது . முற்றும் . 
குறிப்பு : 

இது . எமது சுவடி எண் 852 b / D 1650 போன்றது . 


வரிசை எண் : 


3323 


சுவடி எண் : 1654 - c 


தெட்சிணாமூர்த்தி இந்திரசால வித்தை 3 - ஆம் 

காண்டம் 300 


ஏடுகள் : 47 கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 36x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 
குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 825 - c / D - 1651 போன்றது . 


22 வது தொகுப்பு 


85 


வரிசை எண் : 


3324 


சுவடி 

எண் : 


1654 - d 


தெட்சிணாமூர்த்தி இந்திரசாலம் 4 - ஆம் காண்டம் - மாந்திரீகம் 


ஏடுகள் : 41 


கி . எண்ணிக்கை : 


2500 


அளவு : 36x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


பொருள் : 


மாந்திரீகம் 


நிலையை : 


பழுது 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 825 - d / D - 1652 போன்றது . 


அகத்தியர் நாடி சூத்திரம் 


வரிசை எண் 


3325 


சுவடி எண் : 1655 - a 


ஏடுகள் : 


31 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 


30x3 செ.மீ. 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
மருத்துவம் நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

சீர் கொண்ட வயித்திய நாதர்த் 

திருவுளம் சிறந்து நண்பால் 
பார்கொண்ட நோயர் தம்மைப் 

புறக்கிறங் கையோ டெட்டாம் 
வேர் கொண்ட நாடி பார்த்து 

மெய்யினைத் தொட்டுப் பார்த்து 
யேர் கொண்ட ரூபம் பார்த்து 
யியல் மொழிப் பார்ப்பன் மாதோ ! 


- 
1 


-1 


முடிவு : 


வாகை யிள நீர் தன்னை 

வாங்கினார் நாடி வாதம் 
போதவே கோப முள்ள 

பொருமினார் நாடி பித்தம் 
கோதைசேர் குழலார் தம்மை 

கூடினும் பித்த மாகும் 


86 


தமிழ்ச் சுவடிகளின் 


யீகைமா முனிவர் சொன்னார் 

இயல்புட னறியத் தானே ! 


- 01 


திருச்சிற்றம்பலம் , சிவமயம் 
அகத்தியர் நாடி வாகட நூல் முற்றும் 


காலம் : 


சுபகிருது வருஷம் கார்த்திகை மாதம் 21 - ந் தேதி 
குறிப்பு : 


இதில் பட்ச வாத சன்னி பிழையாக் குறி . பித்தசன்னி பிழையாக் குறி , தாது 
லட்சணம் , நீரில் பார்க்கிற குறி , மூன்று நாடி 

நாடி நிதானம் முதலான தலைப்புகள் 
உள்ளன . 


தி 


வரிசை எண் : 


3326 


சுவடி 

எண் : 


1655-6 


அகத்தியர் வைத்திய சூத்திரம் 


300 


எடுகள் : 31 


கி . எண்ணிக்கை : 800 


அளவு : 


30 x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 433. D - 931 போன்றது , 


வரிசை எண் : 3327 


சுவடி எண் : 1655 - e 


சரக்கு சுத்தி 


எடுகள் : 3 கி , எண்ணிக்கை : 80 

அளவு : 30x3 செ.மீ 
பக்கத்திற்கு ! 7 வரிகள் ஆசிரியர் : அறியகூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


87 


22 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 

செய்யப்பா கைமுறையாச் செய்து 

செய்தொழிலைப் பாகமாய் செய்யச் சொல்லு 
வையப்பா சரக்கை யெல்லாம் சுத்தி செய்து 

மாட்டப்பா சுத்திக்கு வகையைக் கேளு 


முடிவு : 


பூனீறு சுத்த சலத்திலே காச்சி 
ஊத்தி வெய்யிலில் வைக்கவும் 
நிலை உப்பு பாறை உப்பு மாத சுத்தி 


குறிப்பு : 

இதில் , மருந்து சரக்குகளை சுத்தம் செய்யும் முறைகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3328 


சுவடி எண் : 1655 - d 


மகாசங்கத் திராவகம் 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 25 

அளவு : 30x3 சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

ஆதியென்ற கரியுப்பு வளைய லுப்பு 

அரனணியு மதியுப்பு வெடிய லுப்பு 
வேதியென்ற உவருப்பு னாவி யுப்பு 

மிஞ்சிவகை யோர்பலமாய் வேண்டி பின்னும் 
முடிவு : 


தாக்கப்பா எந்திரத்தின் குடத்தின் வாயில் 

சந்துவாய்க் கொழுந்தரைத்து சீலை சாத்து 
வாக்கப்பா திசைக்கடிகை அங்கி யிட்டால் 

மழையெனவே வரு நீரை வாங்கிப் பீங்கான் 

நோக்கப்பா 
குறிப்பு : 

இதில் , மகா சங்கத் திராவகம் செய்முறை கூறப்பட்டுளது , 


....... 


88 


தமிழ்ச் சுவகளின் 


வரிசை எண் : 


3329 


சுவடி எண் : 


1655 - e 


அகத்தியர் வைத்திய கர்ம சூத்திரம் - 300 


கி . எண்ணிக்கை : 2500 


அளவு : 


30 x 3 செ.மீ. 


ஏடுகள் : 60 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : 


தமிழ் . 


தொடக்கம் : 


பூரணமாக மும்மூலப் பொறியேச் சூடாய் 

புகையெழும்பி மேகமதாய் சிரசு சூடாய் 
காரணமாய் நீரோற்கும் பீனசமே கொள்ளும் 

கனலெழுந்தே வாயுவாத கபால மெல்லாம் 


முடிவு : 


புத்தியாய் பிளப்பதற்கு சாக்கிரத்தே சொல்லு 
புகழான மனவா 

சி வாயு 

வேகம் 
முத்தியா மிருவினையும் தேசி 

முதலான சொற்கபத முத்தி தானே ! 


-300 


அகத்தியர் வைத்திய கற்மமாதி சூத்திரம் 

முற்றும் 


பவள 


குறிப்பு : 

இதில் ; மேகம் இருபதுக்கும் பெயர் , சயரோக நிலை , கரிசாலை லேகியம் 
வங்க பற்பம் , கும்மட்டி நிலவாகை பேதி . அயச் செந்தூரம் வேம்பின் பட்டைத் 
தைலம் , பூனாகச் சூரணம் ; நூறுவித வலிக்குத் தைலம் முதலான பல தலைப்புகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 


3330 


சுவடி எண் : 1655 - f 


அகத்தியர் பூரண சூத்திரம் 


ஏடுகள் : 


10 


கி . எண்ணிக்கை : 


300 


அளவு : 


30x3 செ . மீ 


பக்கத்திற்கு : 


8 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : 


மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


89 


தொடக்கம் : 

தில வாகை லேகியம் 
பிறிந்து போம் கற்பத்தால் வந்த தோஷம் 

பிழைபொறுக்கு மோவயிரங் கண்ணால் பார்த்தால் 
முறிந்துபோ மலக்கட்டு கட்டிச் சானால் 

மோசமடா மலக்கட்டு தீரச் சொல்வேன் . 


மூவு 


துடித்தமந் தாரகாசம் சுவாச காசங் 
கனபாண்டு விடுத்ததோர் காதம் போகும் 

மின முனிவிளம்பி னாரே ! 


- 102 


காலம் : 
சுபகிருது வருஷம் மார்கழி மாதம் 8 - ந் தேதி எழுதி நிறைவேறினது . 

முத்தும் . 


குறிப்பு : 

உ திரி ஏடுகளாக உள்ளன . இதில் , அமுர்த சர்க்கரை லேகியம் , கால் பித்த 
வடிப்புக்கு , சகல விஷ கடிக்கும் முதலான தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3331 


சுவடி எண் : 1655 - g 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 


17 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 30x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


. 


1 . 


தொடக்கம் : 

கிராணி ஆறுக்கும் மருந்து 
அபினி பலம் 

பரங்கிப்பட்டை பலம் 
கஞ்சா பலம் 1 , 
சீரகம் பலம் 1 . மிளகு பலம் 
கோஷ்டம் பலம் , கொத்தலி பலம் 


3 
. 


ஆக் பலம் 


. 


. 


முடிவு : 


1 , 


மண்டூரம் வராகனெடை 
பூச்சாறு விட்டு 


90 


தமிழ்ச் சுவடிகளின் 


கொடிவேலி 

குளுகை பண்ணி 
.............. சட்டிகுக் வேர் பூசி 

செந்தூரமாம் . 


குறிப்பு : 

இதில் கெவுளி காதல் , காக்கை சாத்திரம் , கிருஷ்ண அப்பிரக செந்தூரம் , நாக 
பற்பம் , பீனிசத்துக்கு மருந்து , நீரடைப்புக்கு , கல்லடைப்புக்கு , முதலான தலைப்புகள் 


உள்ளன . 


வரிசை எண் : 3332 


சுவடி எண் : 1656 - a 


குணவாகடம் 


ஏடுகள் : 47 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 29x3 செமீ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


... 


யெட்டடி மூன்று நான்கும் ரெண்டு தாமே , 
வாக்குண்டாம் 

தமக்கு 
வாதம் 80 - க்கு 
எண்பது வாதந்தன்னில் இருவகை மருந்து காணில் 
நன்பன வுரைக்கு மேலே 

நாற்பது வாதமாகும் 


முடிவு : 

நெருங்கிய லிளைத்தும் அஞ்சவே நாவும் 
மருவருத்து மிஞ்சிவரும் பின்னனை யாரி குணங்கள் 
மேவியிருந்தாலே வர்க்கும் . 
அன்னசமா விக்க லென்றறி 

தெட்சணாமூர்த்தி முன்னிற்க வேண்டியது 
இந்த விக்கலுடைய லெட்சணத்தை 

செம்மையா யறிந்து கொள்ளவும் . 
குறிப்பு : 

இதில் , நீர்பீனிசம் குணம் , ரத்தப் பீனிசம் குணம் மகோதர குணம் , கவுசை 
குணம் , வாத காமாலை குணம் சுரம் வரும்வாறு . வாய்வு நோய் வரலாறு . பண்டிதர் 


2 ? -வது தொகுப்பு 


91 


செய்கை , மேகத்தினால் காணுகிற பெரும் பாட்டுக் குணம் முதலான பல தலைப்புகள் 
உள்ளன , 


இதன் பின்னர் “ தோசத்துக்கு குணம் அறியும்படி என்ற ஒரு ஏடு உள்ளது . 


வரிசை எண் : 3333 


சுவடி எண் : 1656 - b 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 10 கி . எண்ணிக்கை : 350 

அளவு : 

29x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பருப்பதந் தன்னில் வாழும் 

பரமனா ரருளி னாலே 
X X X X X 
பெருபல முனிவன் றானும் 

பேசிய மருந்து கேளே ! 


- 1 


பேசிய மருந்து கேளு 
K 

X X X 
வகை வகை களஞ்சு வாங்கே 


2 


ஓடிவு : 


அய்ய மன்றி நோய் தீரும் 

அருள்சேர் முனிவன் சொன்னமொழி 
மய்யே யென்று குழம்புதனை 

மேதினி யோற்கும் மருந்து செய்யே ! 


53 


குறிப்பு : 

இதில் , அகத்தியர் குழம்பு செய்முறை , உபயோகம் , அனுபானம் , பேதங்கள் 
முதலியன உள்ளன . 


இதன் பின்னர் , மருந்துகள் , மந்திரங்கள் , யந்திரங்கள் உள்ளன . 


92 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் 


: 


3334 


சுவடி 


எண் 


: 


1656 


சாதிலிங்கக் குழம்பு 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 50 


அளவு : 


29.X 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


9 வரிகள் 


ஆசிரியர் : 


அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றற்றது. 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சோதிலிங்கம் தென்பொதிகை 

சுவாமியடி தாள் பணிந்து 
சாதிலிங்கறன் குழம்பைச் 

சாற்றக் கேளு 


முடிவு : 


கண்டுபார் மண்ணுலகில் அண்டனார் தாமும் 

அருள் செய்த குழம்பதனை 
பண்டிதரே இந்த முறை பார் 

குருசுவாமி துணை 


குறிப்பு : 

இது , சாதிலிங்கக் குழம்பு செய்முறை கூறுகிறது . 


வரிசை எண் : 


3335 


சுவடி எண் : 1656-8 


கணக்கதிகாரக் கணக்கு பலம் அறிதல் 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 10 

அளவு : 29X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 

இலக்கியம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 


சிவினை விதிவசமே பிந்த சென்மங்கள் 

விதிவசம் 
நாளி மண்ணுக்கு பலம் 17 யென்றும் 
நாளி மணலுக்கு 

20 


22 - வது தொகுப்பு 


93 


* 


நாளி நெல்லுக்கு 
நாளி? அரிசிக்கு 
நாளி உப்புக்கு 


10 


16 


சொல்லப்படும் , 


முடிவு : 


- 


நா உ 


தண்ணி 


கணக்கு 


நாளி ஒன்றுக்கு உத்தம தண்ணீர் பலம் - 12 யென்றும் 
நாளி மத்திம 

15 யென்றும் 
நாளி அதம் 

17 யென்றும் 
சொல்லப்படும் 


- 


குறிப்பு : 


இது ஒரு அரிய செய்தியாகக் காணப்படுகிறது . 


வரிசை எண் : 


3336 


சுவடி எண் : 


1656 - e 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 


2 


கி , எண்ணிக்கை : 


50 


அளவு . 


29x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


யெட்டிக்கி நாவல் யெழுதோணிக்கித் 

தரணிக்காய் 
வட்டமுலை தாமரையாம் ஊமத்தைக்கு - ஒட்டியதோர் 
ஆவரைக்கு கள்ளி அரளிக் கிடுகடுக்காய் 
மேவிய நெய்தேனுக்கு வெந்தக்கரு பாவம் 


முடிவு : 


வாளப்பா வெளியில் விட்டேன் 

வைத்தியத் துக்காக 
மானிலத்தில் நோயாளி 

மயங்காமல் தான் 


194 


தமிழ்ச் சுவ களின் 


குறிப்பு : 

இதில் , வைத்தியர்க்குச் சாப நிவர்த்தி ஏடு உள்ளது 
பின் பகுதியில் மாந்திரீகம் உள்ளது 


வரிசை எண் : 


3337 


சுவடி எண் : 1656 


சண்டமாருதச் செந்தூரம் நொண்டிச்சிந்து 


ஏடுகள் : 2 கி , எண்ணிக்கை : 100 

அளவு : 29x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

சீரார் கிணேசருட பாதம் 
சிந்தைக்குள் னெணணி வந்தனை செய்தோமே 

-- .. கவன மலருத்த பதங் 
கருத்துற் றுலகில் சகல பொருள் படைத்த வாதி 


முடிவு : 


கண்ட மாலையும் போம் வயித்தியஞ் 
செயிபவரே நோய்க்கி வல்ல அனுப்பானஞ் 
சொல்லுகுறோம் . சன்னி பதி "பன்றும் 
பூண்டுச் சாத்தில்ச் செலுத்தவும் 

ஆத்திவிடும் 
குறிப்பு : 

இதில் , கண்டமாலை முதலான நோய்களுக்கு மருந்து கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 3338 


சுவடி எண் : 


1656 - g 


மந்திரங்கள் 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 27x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் அறியக்கூடவில்லை பொருள் : மாந்திரீகம் 
நிலைமை : பழுது முழுமை முற்றற்றது 

எழுத்து : தமிழ் . 


2 - வது தொகுப்பு 


95 


தொடக்கம் : 


ஸ்ரீ ராம ஜெயம் 
ஓம் ரீங் வசி வசி 
வசி சிதை சத்துருக்கள் 
பேரேச் சொல்லி சிபம் பண்ண 
சத்துருக்கள் வசியமாகும் . 


முடிவு : 

கந்திரு தானவர்ங்கால் 

நரகண்டகந் தீரும் 
குறிப்பு : 

இதில் , தொடக்க ஏடு , கடைசி ஏடுகள் ஆகியவற்றில் மந்திரத்திற்குரிய 
சக்கரங்கள் , மிருகங்களிள் உருவங்கள் முதலானவை எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


33391 


சுவடி எண் : 


1657-2 


அகத்தியர் குருநூல் - 600 


ஏடுகள் : 147 கி , எண்ணிக்கை : 3000 

அளவு : 32x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கருணைதரும் ஐங்கரனே காப்பு வாணி 

கலந்துயிந்த சூஸ்த்திரந்தான் கருவாய்ப் பாட 
திருஉமையாள் மனோன் மணித்தாய் செப்ப கேட்டுத் 

தெளிந்தகுரு நூலாகத் திரட்டிப் பாடி 


முடிவு : 


-620 


வெண்டாம நூல்களிது போலும் விடாதே 

நூல்களொருவருக்குங் 
கண்டா லறு நூர் வெளியாகக் 
கடாசி யெழுதி முடிந்ததுவே 

முற்றும் 


காலம் : 


ஆங்கில வருஷம் ஆனி மாதம் 21 - ந் தேதி மங்களவார நாள் பூரட்டாதி 
நட்சேத்திரமும் னாளிகை பதினஞ்சில் ராச்சால வேளையிலெழுதி 
முகிந்தது . 


96 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதில் , முப்பு வழலை , வியாதிக்குக் கூட்ட , அயமண்டூர செந்தூரம் , பாரிச 
வாய்வு , சிந்தாமணி , முன் சுத்தி செய்த சரக்கில் சிந்தா மணியரைக்க , முன் செந்தூரத் 
துக்கு அனுபானம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


கடைசி ஏட்டின் பின்புறம் , ‘ பூபதி செய்யும்படி மருந்து எழுதப்பட்டுளது . 


இதன் பின்னர் பாஷாணக்கட்டு எழுதிய 2 ஏடுகள் உள்ளன . 


SS 


வரிசை எண் : 


3340 


சுவடி எண் : 1657-6 


அகத்தியர் சூத்திரம் - 10 


ஏடுகள் : 


3 


எண்ணிக்கை : 


75 


அளவு : 32x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : 


முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 813 / D - 1321 இராமதேவர் பாடல் --10 போன்றது 

. 
பெயர் மாற்றம் 


வரிசை எண் : 334 ] 


சுவடி எண் : 


1658 -a 


சூதமுனி சூத்திரம் 


ஏடுகள் : 17 கி . எண்ணிக்கை 400 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : சூதமுனிவர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது காழுத்து : தமிழ் . 
குறிப்பு ; 

இது , எமது கவடி எண் 844- | D - 1761 • சூதமுனி சூத்திரம் -50 போன்றது . 


22 வது தொகுப்பு 


97 


வரிசை எண் : 3342 


சுவடி எண் 


: 


1658 - b 


சித்தர் வெண்பா ( அகத்தியர் -16 ) 


கி . எண்ணிக்கை : 100 


ஏடுகள் : 5 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 


அளவு : 25x3 செமீ . 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 764 - c / D - 1531 அகத்தியர் வைத்தியம் 16 போன்றது 
இங்கு பெயர் மாற்றமாயுளது . 


வரிசை எண் 


: 


3343 


சுவடி எண் : 165 & -c 


செந்தூரம் 


ஏடுகள் : 22 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 

25/3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கணபதியென்றிட X XXX கருமமில்லை 

நூல் 
ஈயம் கழஞ்சு , மருதோன்றிச் சாற்றில் 
மூன்று திர முருக்கி யெடுத்து வைத்துக் கொள்ளவும் . 


முடிவு : 

கட்டு கட்டு சங்சிவாகா யென்று தியானிச்சு 
சக்கரத்தைக் கீழே தாபிச்சு அதின்மேலே 
புடம் போடவும் . 

அல்லாதே பேனால் புடயெடுபட்டுப் போம் . 
குறிப்பு : 

இதில் , பாஷாணக்கட்டு , ரச குளிகை , கோடக சாலை , நாகம் , வெள்ளைக் 
கீரைத் தண்டு , குகை முறை , இருப்புச் செம்பு , விராலி கீரைத் தண்டு , ரச குளிகை 
கட்ட , பற்ப வகை , நாக பற்பம் , வெள்ளீய பற்பம் முதலானவை உள்ளன . 

7 


98 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3244 


சுவடி எண் : 1658 - d 


அனுமார் மந்திரம் 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 25x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியகூடவில்லை 


பொருள் : மாந்திரீகம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வங் 


அங் 
லெங் 


வங் நமசிவாய நமா 
அங் 

வய நம சி 
லெங் 


சிவாய நமா 


நங் 


நங் 


நமசிவாய 


முடிவு : 


முன்னே முன்னே பன்னீராயிரம் உருச் 
செவிச்சுக் கொண்டு மறுபடி விஷந் 
தீண்டின யிடத்தில் பார்க்க மீளும் 

கை கண்டது 

தேவி சகாயம் 
குறிப்பு : 

இதில் , உபாதியான பேருக்கு மந்திரிக்க , சத்துரு நாவடக்கம் , ஸ்ரீ வசீகிரம் 
அமுரியெடுக்க சாபம் நீக்க , விஷத்துக்கு மந்திரம், விஷகடிக்கு மந்திரம் முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 


3345 


சுவடி எண் : 1658-0 


திருமந்திரம் 


ஏடுகள் : 20 


கி . எண்ணிக்கை : 400 


அளவு : 25x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : திருமூலர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


22 - வது தொகுப்பு 


99 


தொடக்கம் : 


சூடருங் கண்டருந்ர்தூக்கு சமனிடை 
நாடு நிமிளையு நலமன வீரரும் 
தேடும் வளலை திசைக்கொன்று கூட்டியே 
ஆடும் அமுரியால் ஆட்டி நீ பூசிடே 


- 1 


முடிவு : 


இது கோடா சோகி யென்று பேர் 
முனங்குப்பி 

சூ வெண் .... 

........ 
சத்தம் அடங்கினால் எரியாலறவிட்டு 
குப்பியெ 


குறிப்பு : 

இதில் , பூநீற்றுச் சுண்ணமுறை , கண்டாக்குரு , வாசிட்டத்தில் , அனாதியேனம் 
முதலியன உள்ளன . 


- + + + 


வரிசை எண் : 


3346 


சுவடி எண் : 1659 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 68 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 27 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 
விஷம் சகலத்துக்கும் அவிழ்தம் 


வெண்மெழுகு நாபிரசம் மேலான துரிசு வில்லை 

வங்காளப் பச்சையும் வளர்சீனக் காரமும் 
வளர்தேசிப் பழச்சாற்றில் ஒத்து நிறை யாகவே 

ஓரைந்து நாளரைத்து ஒருமித்து மிக்து 


முடிவு : 


கடுக்காய் ரோகணி வெள்ளைக் காக்கணம் 
வேறும் விராகன் மூன்று நல்லுரேன 
வாளமென்ன விராகன் யெட்டு 
நல்ப்பிரண்டைச் சாற்றாலே யரைப்பாய் சா ............. 


தமிழ்ச் சுவடிகளின் 


100 


குறிப்பு : 


பல 


இதில் , சுரத்துக்கு கிசாயம் , இருமலுக்கு கிசாயம் , விக்கலுக்கு , பாசாணமுறி 
வுக்கு , வெகு மூத்திரத்துக்கு மேகநாத எண்ணெய் , அமுர்த சஞ்சீவி முதலான 
தலைப்புகள் உள்ளன . 


1660 


வரிசை எண் : 


331 


சுவடி எண் : 


பிரம்ம முனி வைத்திய கருக்கிடை 

சூத்திரம் -700 


ஏடுகள் : 192 கி . எண்ணிக்கை : 6000 

அளவு : 311X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : பிரம்மமுனி நாயனார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

நன்றாக . 
திருவளரு மெஞ்ஞான சோதி பாதம் 

செப்பரிய கிணேசனொடு கந்தன் பாதம் 
மருவுருவா யா தியந்தம் வெளியுந் தாண்டி 

யகண்டு நின்ற சின் மயத்தின் பாதம் போற்றி 


முடிவு : 

ஆமென்ற யிவையெல்லாம் வகைவிபர மாக 

அறியாத பாளைக்கு மறிய வேண்டி 
பாமென்ற யென்னூலில் வெளியாச் சொல்லி 
பாடிவிட்டேன் யெழுநூ றாக முற்றே ! 

-711 
காலம் : 

1352 ஆம் வருஷம் ஆகஸ்ட்டு மாதம் 30 - ம் தேதி திங்கட்கிழமை ரெண்டு 
மணிக்கி மேல்பட பிரமமுனியெழுநூறு சூத்திரம் யெழுதி முடிந்தது ; முஸ்த்தும் , 
மீனாட்சியம் மன் துணையுண்டாகவும் . யிப்படிக்கி யெழுதின விபறம் ஜாலனா ( யக்கர் ) . 
குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 452- a / D • 1005 , எண் (190 - b / D - 1349 ) போன்றது . 


இதில் , 


வயித்தியத்தின் 


செய்கை 


விபரம் , வியாதியாளர் குறி , மகாமேக 


22 - வது தொகுப்பு 


101 


வச்சிராதிக்கபாட மாத்திரை 


முதலான 


பல 


ராசாங்க லேகியம் - மோகவிபரம் , 
தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3348 


சுவடி எண் : 


1661 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 


168 


கி எண்ணிக்கை : 4000 


அளவு : 28x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


நவலோக செந்தூரம் 

சிவமயம் 


அரை பொடி உருக்குச் செம்பு 

ஆன வெண்கலம் பித்தளை 
இரதம் வெண்காரம் லிங்கம் 

இனியதோர் கெந்த கந்தான் 


முடிவு : 


அரப்பு சீயக்காய் தேய்த்து முழுகவும் 
தீரும் வியாதி படலம் , திரமிரம் , காசம் , கண் வியாதி , 
பயித்தியம் , பித்த வெட்டை , கண் புகைச்சல் , 
சகலமும் தீரும் 


குருசாமி துணை . 


குறிப்பு : 

இதில் , லேபனத்துக்கு , மேகத்துக்குத்தயிலம் , திரிபலாதிச் சூரணம் , கிராணி , 
பெரும்பாட்டுக்கு , ரவுத்திரச் சிலந்திக்கு , வாதத்துக்கு , அமுர்த சக்கரைர் சூரணம் , 
இருபது வகை வெட்டை நீரழிவுக்கு , கழிச்சல் , அதிசாரம் முதலான பலதலைப்புகள் 
உள்ளன . 


இதன் பின் , வீரியம் ( வைத்தியம் ) எழுதிய ஏடுகள் இரண்டு உள்ளன . 


102 


தமிழ்ச்சு வடிகளின் 


வரிசை எண் 


. 


3349 


சுவடி 


எண் : 1662 


அகத்தியர் வாக்கியம் பரிபூரணம் – 1200 


ஏடுகள் : 


290 


கி . எண்ணிக்கை : 6000 


அளவு : 33 x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
பூரணமாய் நிறைந்த பூரணமே காப்பு 

போதமய மானபூ ரணத்தைப் பாட 
காரணமாய்க் கருவுருவாய் யெங்கும் நிறைந்திருந்த 

கண்மணியி னடுவாகிக் கருனைதரும் பொருளை 


முடிவு : 


........... 


வத்தாத பாக்கியமும் வயதும் 

மொடு ஞானம் சித்தி 
வித்தான மாய்கையத்து சுத்த மான 

வெளிசேர் முத்தே ! 


- 1201 


...... ... 


குரு பாதமே 


காலம் ; 


தெட்சிணா மூர்த்தி கிருபாகடாட்சத்தினாலே விசுவாவசு வருஷம் தை 
மாதம் ....... கூடின சுபதினத்தில் வயித்தியம் ஆறுமுகம் பிள்ளை வேதாந்த 
ழுற்றும் . குருபாதமே கெதி உண்டாகவே 

வேலுதவியாக 
வேண்டியது . 

சிவகிறுபை உண்டாகவே 


| ..... ... 


...... 


... 


...... 


குறிப்பு . 

இது . எமது கவடி எண் 920- / D - 1864 போன்றது . கடைசி 9 ஏடுகள் பிற் 
பகுதி ஒடிந்துள்ளன . 


22 - வது தொகுப்பு 


103 


வரிசை எண் : 3350 


சுவடி எண் : 1663-4 


சண்டமாருத செந்தூர நொண்டி சிந்து 


ஏடுகள் : 


5 


எண்ணிக்கை : 100 


அளவு : 34x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் : 


சீரார் கிணேசனுட பாதம் 

சிந்தைக் குள் ளெண்ணியே வந்தனை செய்தோ 
றாருமா முகவன் பலருற்ற பதம் 

கருத்துற் றுலகில் சகல புகழ்படைத்த வாதி 


முடிவு : 


செந்தூரங் கொண்டவர்க்கு திரேக 
சித்திவரும் மனமபத்தி வரும் யென்றாய் 
அருளாலே நோய்கள் யில்லை யற்றே 
சிந்து சொல்லு முற்றே 


குறிப்பு : 

இதில் , செந்தூரம் செய்முறை . தீரும் நோய்கள் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3351 


சுவடி எண் : 1663-6 


ராமபாண செந்தூர நொண்டிச் சிந்து 


எடுகள் : 8 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 

34 x 3 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் : 

பார்புகழ் தென்மலைவா ழகத்தியன் 

பதத்தைப் பணிந்து தவப் புலத்தியனாம் 
நீர்கடல் சூழுலகில் மக்கள் பிணி நீங்கிட 

மருந்தொன்றைப் பாங்குறவே தந்தை யருளென 


104 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


அம்புவி மானிடர்மேல் அருள்சு ரந்து 

ஆயதொரு நோய்களுக்குச் சாயகம் போற் 
கும்பமுனி புலத்தியாக்கே முந்தியருள் கூறிய 
இராமபாணச் சிந்தூர முற்றே ! 

வேலுமயிலுந் துணை 
குறிப்பு : 

இதில் , இராமபாணச் செந்தூரம் செய்முறையும் தீரும் நோய்களும் கூறப் 
பட்டுள்ளன . 


* TS 


வரிசை எண் 3352 


சுவடி எண் : 1663 - C 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 


60 


அளவு : 3413 செ.மீ 


பக்கத்திற்கு 4 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


நன்றாக குருவாழ்க குருவேதுணை 
பருவதந் தன்னில் வாழும் 

பரமனா ரருளி னாலே 
பொறுமையாய் உலகில் வாழும் 

புண்ணிய சனங்க ளுக்கு 


முடிவு : 


பெருந்த வினையாம் விரியன் விடம் 

போந்து தீரும் பெரியோர் தான் 
வருந்தா தையும் நீர் மருந்தின் வளியே 

சொன்னேன் மறவீரே ! 


குறிப்பு : 


இது , முழுமையாக இல்லாததால் செய்யுள் தொகை அறியக் கூடவில்லை . 
இது , எமது சுவடி எண் 1656- 6 போன்றது . 


22 - வது தொகுப்பு 


105 


ரிசை எண் : 3353 


சுவடி எண் : 1664 


சித்திராரூடம் 


ஏடுகள் : 100 


கி . எண்ணிக்கை : 


2000 


அளவு : 


18x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் ? பொருள் : மருத்துவம் 
திலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


வேகமா நெறிகள் சேரும் 

வினைகளும் 
தாகபோக விடாத தளர்ச்சியும் 
சோக வாரியும் னால்வருந்துன்பமும் 
போக வானை முகத்தானைப் போற்றுவாம் 


நூல் 


வேதியர் முதலாஞ் சாதி 

விடத் தினால் துஞ்சு வோரை 
ஓதிய மந்தி ரத்தால் மருந்தினால் 

லுணத்து வோர்கள் 


ஓடிவு : 


குருவே சரணம் நீராய நிலனாய் வெளிகாலோவாய் 
முதல்வா . வேலாயுதா சரணம் 

75 
ஆகவிருத்தம் ஆருடம் 133 , மருந்துப்படலம் -- 275 
ஆக பாட்டு 408 . 


காலம் : 


ருத்ரோத்காரி வருஷம் பங்குனி மாதம் 25 - ந் தேதி ஆதித்த வார நாள் மூலா 
நட்சத்திரமும் திசமியும் கூடின சுபதினமான அமுர்த சித்தி யோகத்தில் விருதாச 
பயங்கர வளநாடான கானாட்டு காணாடு காத்தானி லிருக்குங் கண்ணாழரில் 
கோட்டயக் கொல்ல சின்னானாசாரி புத்திரன் உத்தமன் சித்திராரூடம் எழுதி 
நிறைந்தது முற்றும் 
குறிப்பு : 


இதன் தொடக்கச் செய்யுள் எம்து சுவடி எண் 592 D.1210 அகத்தியர் கரும் 
சூத்திரம் 300 - ல் காணப்படுகிறது . சித்திராரூடம் நமதுமகால் சுவடிகள் போலல்லாமல் 
இது முழு சுவடியாகக் காணப்படுகிறது . 


106 


தமிழ்ச் ச . வடிகன் 


தில் , தாதுவேஷணம் , முதலான தலைப்புக்களும் , மருந்துப்படலமும் உள்ளன . 
இதில் 

பாம்புகளின் பெயர்கள் , அவை கடித்தால் மருந்து முதலியன கூறப் 
பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3354 


சுவடி எண் : 1665-2 


அன்னூற்றிரட்டு ( திருமூலர் நாடிப்பரீட்ல ச ) 


ஏடுகள் : 13 


கி . எண்ணிக்கை : 300 


அளவு 

: 30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 


ஆசிரியர் : ( திருமூலர் ) 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை 


முற்று முளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


. 


உன்னிய கெற்பக் குளியாம் வெளியிலே 
பன்னிய நாதம் பகர்ந்த மறு திவியா 
பென்னியும் வாயுவு மாயுது சுக்கில 
மன்னிச் சமனாய் வளக்கு முத்தமே ! 


முடிவு : 


* 


வியாதியள் போக வெகுநாள்ச் சிடமுறம் 
பாதித்திரை நறை பாங்காய்த் தவிழ்ந்திட 
அயாதி ஞானம் அஞ்சாகும் சித்தியே ! 
( ஒருவரி இல்லை ) 


-- 


113 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 745- D - 147 திருமூலர் நீாடிப்பாட்சை வாகடம் 
என்ற தலைப்பில் காணப்படுகிறது . செய்யுள் அமைதி கொண்டு தலைப்பு கொடுக் 
கப்பட்டது . 


இதில் , பிராணாதி ஐந்து வாயுக்களின் இலக்கணங்கள் நாடி பார்க்கும் விதம் 
மரண நாடிக் குறிகள் , இடகலை , பிங்கலை , 

நாடி விபரம் முதலானவை 

பேசப் 
படுகின்றன . 


107 


22 - வது தொகுப்பு 


. 


1665-6 


சுவடி எண் 


3355 


வரிசை எண் : 


மந்திரம் 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 30x3 செ.மீ 
பக்கத்திற்கு 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாந்திரீகம் 
( மருத்துவம் ) நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


தற்மம் அதற்மம்மடா கருடா 
அதம்ப மென்று போகாதே 
செவ்விரியன் குருவிரியன் 
எட்டடி விரியன் எழுனூத்தி மூக்கன் , 


மூடிவு : 


பித்தகாசஞ் செய்யுங் குணம் 
சரீரமெங்கும் பித்தமிஞ்சி தலையிலேறி தானிருந்து 
துரிதமாக நீரிறங்கி துலங்கு கண்ணைத் தான் மறைக்கும் 
மலங்கு கண்ணில் நீர்வரும் . வகையாய்த் தலையில் வலி எடுக்கும் 
பித்த காச மென்று பாத்து அறிந்து கொள்வீரே ! 

-35 
குறிப்பு : 

இதில் புத்தி செய்யும் குணம் , பித்த காசஞ் செய்யுங் குணம் , பிறைகாசஞ் 
செய்யுங் குணம் , பித்த சுரஞ் செய்யுங் குணம் , வாத சுரஞ்செய்யுங்குணம் , 
முதலியன உள்ளன 


தலைப்பு போல இது மாந்திரீகம் என்றல்ல ; குணபாடம் எனலாம் . 


வரிசை எண் : 3356 


சுவடி எண் : 


1665 - e 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

: நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


108 


தமிழ்ச் சுவடிகான் 


தொடக்கம் : 


ஒருபோதி லிருபோதில் முப்போதைக்கும் 
உற்றகுளிர் காச்சல்வந்து விடுமதாகும் 
வருதாகமொடு புகைந்சீர் நொய்மீறி 
வாதிக்கு நாவினிலமுழப் பொலத் தோண்றுள 


முடிவு : 

பிலங்கொண்ட ஆமையளுங் கொட்டுக் 
கையகலுங் கணங்காஷம் போமே ! 
விளி பல நோய்போம் பூனாகம் நீர்ச்சிருப் 

பைம்போகஞ் சுரஞ்சன்னி மானே இளைப்பு . 
குறிப்பு : 

இதில் , விஷதோஷத்துக்கு , ரத்த சினாலி , சீதசிஞ்ஞை, கிஷ்ட்டின சிஞ்ஞை, 
சுரம் வரும் வாறு , தோஷம் வரும் வாறு , நாரத்த பிஞ்சினுடைய குணம் . ஆகிய 
தலைப்புகள் உ . 

ள்ளன . 


வரிசை எண் : 


3357 


சுவடி எ 


ண் : 1665 - d 


தன்வந்திரி சாத்திரம் 


ஏடுகள் : 2 கி . எண்னிக்கை : 100 

அளவு : 30x3 செ.பீ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : தன் வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை . முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


குறிப்பு : 

இது , தன்வந்திரி நாடி சாத்திரமாகும் . எமது சுவடி. எண் 837 - a / D - 1709 . 
அகத்தியர் நாடி சூத்திரம் -30 போன்றது . இதில் 15 செய்யுட்களே உள்ளன . 

* * * * 


வரிசை எண் : 


3358 


சுவடி எண் : 1665 - e 


வாகடம் 


எடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 30x3 செ.மீ. 
பகத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


109 


22 - வது தொகுப்பு 


தொட 

க்கம் : 


ஹரி : ஓம் 
பார்பதி உமையே கேளாய் 

பகர்ந்த வாகட நூல் 
சீர்பெற நினைந்து செய்வார் 

சிந்தையி லிருந்று நாமே 
பார்புகழ் செல்வத் தோடும் 

பகரினில்ச் சிவிகை ஞானம் 
நேருடன் போற்றி போற்றி 

நிகர்மந்திரி வாழ்வ தாமே ! 


மூடிவு 


வாதநாடி மருவிய பித்தமும் 

தீதிலா சிலேஷ்ட்டும னாடி 
மோதவொண் டொடி ரெண்டு 

காலோடில் சேத மில்லை 
செலேஷ்ட்டும் காயமே . 

திருமூல சாமியார் ரெட்டிடிக்கவும் . 


-28 


குறிப்பு - 

இதில் , நாடி பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன 


வரிசை எண் : 


3359 


சுவடி எண் : 1695 -f 


தன்வந்திரி சாத்திரம் - சிந்தாமணி 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 120 


அளவு : 


30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 

குருவே துணை 
மன்னவர்க்கு வந்த நோய் மாறவே வாகடத்தை 
தின்னமுடன் யான் துணிந்து செப்பவே அண்ணலும் 
சேனைத் தலைவன் முன் பாய்ச்சென்றகலைக் கோட்டிடையில் 
கானிலிது நற்சிவனை காப்பு 


- 


110 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


மூலா தாரங்கள் தன்னின் 

மூண்டெழு மசைவு தோன்றி 
மேலிடை பிங்கலாதி 

மேற்கொண்டு விரைவி னாத்த 
தூல சூட்சத்தைப் பற்றிச் 

சுழிமுனை தன்னை மூட்டிச் 
சாலவே யனிரண்டங் குலத்தைச் 

சிறந்தே . 
குறிப்பு : 

இதில் , சரீர ஆதாரங்கள் பேசப்படுகின்றன . 


--28 


வரிசை எண் : 3360 


சுவடி எண் : 1665 - g 


தன்வந்திரி சாத்திரம் -சிந்தாமணி 


கி . எண்ணிக்கை 


1200 


அளவு : 


30x3 செ . மீ , 


ஏடுகள் : 54 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : 


தன்வந்திரி 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


குருவே துணை 


மன்னவர்க்கு வந்த நோய் மாறவே வரகடத்தைத் 
தினமுடன் யான் துணிந்து செப்பவே - அண்ணலுட 
சேனைத் தலைவன் முன் பாய்ச் சென்ற கலைக் கொடிடையில் 
கானிலிது நற்சிவனை காப்பு . 


முடிவு : 


விஞ்சுமண் டூகந் தோன்றில் 

விரவிய மதுர வேகம் 
கொஞ்சமில்ப் புளுக்க னஞ்சுண்டன 


குடைமுறு காரந் தானே ! 


-273 


111 


22 - வது தொகுப்பு 


குறிப்பு : 


இதில் , தன்வந்திரி பகவான் வைத்தியம் அகத்தியர் துவக்கம் ; அஷ்ட குறியறிதல் , 
சரீரசாத்திரம் , பிறப்பு , வளர்ப்பு பிராண வாயுகுணம் , நாடி நடையறிதல் . நாடி 
கலங்கம் , குரலிசைக் குணம் , விழிக்குணம் , ஆகியவை உள்ளன . 


இதன் பின்னர் குணவாகடம் எழுதிய ஏடு ஒன்றுளது . 


வரிசை எண் : 3361 


சுவடி எண் : 1665 - h 


பஞ்சாட்சர விதிமுறை 


ஏடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 10 


அளவு : 30x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாந்திரீகம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


கொடக்கம் : 


அம் நமசிவாய அம் என்று 
நூறாயிரம் உருச் செவிக்க லோகவசியம் 


முடிவு : 


சவுங் சிவாய நம இது சரசுர பஞ்சாச்சரம் 

இது செவிக்க சுரமுண்டாம் 


குறிப்பு : 


மாந்திர்க முறையில் உள்ளது , இது : 


இதன் பின்னர் , உதிரி ஏடுகளாக நாகரச வங்கபற்பம் , விருத்தம் நொண்டிக் 
காளையடி மந்திரம் , ஆகாச மோடி , கொளையடி மந்திரம் - 2 , தண்ணீர் மந்திரிச்சு 
குடுக்க , முதலான 10 ஏடுகள் உள்ளன . 


112 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3362 


சுவடி எண் : 


1665 


பட்டினத்தார் பாடல் 


ஏடுகள் : 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : 


2013 செமீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : பட்டினத்தார் பொருள் : இலக்கியம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


முந்தித் தவங்கிடந்து முன்னூறு நாட்சுமந்து 
அந்தி பகலாய்ச் சிவனை யாதரித்து 
தொந்தி சரியச் சரியப் பெத்தெடுத்த 
தாயாற்கோ யெரியத்தணல் மூட்டுவேன் . 


முடிவு : 


கட்டியழுது கடன் கழித்து 
முட்டமுட்ட வருவாரும் போவாரும் 
வஞ்சமதத் தாயாரே திருவாரூர் 
யெல்லையிலே சேர் 


சுப்பிரமணிய துணை 

ஆறுமுகன் துனை . 


குறிப்பு : 

இது , பட்டினத்தார் தன் தாயாருக்கு இடுகாட்டில் தீவைக்கும் போது பாடிய 
பாடலாகும் . 


வரிசை எண் : 3363 


சுவடி எண் : 


1666 


அகத்தியர் குருநூல் -600 


ஏடுகள் : 162 


கி . எண்ணிக்கை : 


4000 


அளவு : 40 x 3செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : வைத்தியம் 
முழுமை - முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


22 வது தொகுப்பு 


113 


தொடக்கம் : 

ஹரி ஓம் நன்றாக 
கருணைதரும் ஐங்கரனே காப்பு வாணி 

கலந்து இந்த சூத்திரந்தான் கருவாய்ப் பாட 
திருவுமையாள் மனோன் மணித்தாய் செப்பக் கேட்டு 

தெளிந்தகுரு நூலாக திரட்டிப் பாடி 
குருமகிமை சித்தியுண்டாம் ஞானம் வாய்க்கும் 

குபேர னெனநிதி மருந்துங் கூடும் 
பெருமை மெய்க் கீர்த்தியுண்டாம் சித்தர்க் கெல்லாம் 

பொரு நூலைக் குறிக்கி இந்த அறுநூற் தானே ! 


- 1 


முடிவு : 


அறியுங் குருவே ரெட்டது 

அடித்தேடி நடந்தாலும் 
பிரியும் வாசி யுண்டாகும் 

பெரியோர் நாமே அறிவோ மென்பார் 
குறியுங் குணமு மன்புகண்டால் 

கோடிக் கொன்று சொல்வார்கள் 
செரியுஞ் சில நாள் அருகிருத்தி 

சோமனதைக் கண்ட பின்பே ! 


- 624 


குறிப்பு 


இதில் 624 செய்யுட்கள் இருப்பினும் ‘ முற்றும் என்று இல்லாமையால் குறைச் 
சுவடியாகக் கருதப்படுகிறது , எழுத்துக்கள் அழகாக உள்ளன . 

இதில் , அயச் செந்தூரம் , மண்டூர செந்தூரம் , அண்டவாயு குணம் , மாத்திரைப் 
பெருமை , பாண்ட வழலை , வாதராட்சதன் மாத்திரை , கஞ்சாக் குடிக்கை , தங்க 
பற்பம் , தேவிபூசையில் நாலுவிதம் , பித்தமேகக் குணம் முதலான பல தலைப்புகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 


3364 


சுவடி எண் 


1661 - a 


அகத்தியர் குருநாடி -130 


ஏடுகள் : 36 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 29x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5-7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவ 


பழுது 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : 


தமிழ் . 


நிலைமை : 
8 


114 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


......... 


சீர்பெறு முனிவர் வேதந் 

தெளிந்து பின் னூலகத் தோ 
பேர்பெறுங் கருவி லுற்ற 

பிணிபல துணந்து பார்க்க 
ஊர்பல நாடிக் கெல்லாம் 

முயிர்பெறு நாடி மூன்றில் 
சேர்குரு நாடி நேர்மை 

சியலுடன் கூற லுற்றாம் ! 


9 வு : 


தாகந் தண்ணீர் தாகித்து 

தார்க்கவே கொண்டால் போதும் 
மேகம் போலே குழல் மடவார் 

விரையைப் பின்னும் பொசிப்பந்து கேள் 
ஆகஞ் சேருங் கண்டத்துள் 

ளதனைக் கொள்ளில் மிடாஷமும் 
பாகஞ் சேரும் முடிதன்னில் 

பகர்ந்தார் பகர்ந்தார் பண்டிதரே ! 


- 130 


அகத்தியர் நூத்திமுப்பது குருநாடி எழுதி 

நிறைந்தது முற்றும் 
அகஸ்தியர் மகாரிஷி ரெட்சிக்க வேண்டியது 


குறிப்பு : 


இதில் , கைகளில் உள்ள பித்த , வாத , சிலேட்டும நாடி பார்த்து விபரங்கூறல் 
சொல்லப்பட்டுளது . 


வரிசை எண் : 3365 


சுவடி எண் - 1667 


திருமூலர் அன்னூத் திரட்டு 


ஏடுகள் : 


22 


கி . எண்ணிக்கை 


: 


400 


அளவு : 29x3 செ.மீ 


பொருள் : மருத்துவம் 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


P2- வது தொகுப்பு 


115 


ஹரி ஓம் நன்றாக 
உன்னிய கெர்ப்பக் குழியாம் வெழியிலே 
பண்ணி நாதம் பகர்ந்த பிறுதிவியாம் 
வன்னியும் வாயுவும் ஆயுறு சுக்கில 
மன்னிச் சமனாய் வளக்கு முதகமே ! 


- 1 


முடிவு : 


தன்றிட லோகர்க்குத் தானாகச் செய்முறை 
மன்றியே சித்தாக மகாவியாதி போக்குமே ! 

ஆதி மூலம் லெட்சிக்கவும் . 


சிவகுரு பாதத்தை நம்பினோர்க்கு சித்திக்கும் 
வைத்தியந்தான் ஞானயோகம் . அவபாதஞ் சிவத்துரோகம் 
செய்யானாகில் அன்னையென்று மாதர்களை அழைப்பானாகில் 

செய்யானாகில் அனுதினமும் சிவன் பாதம் பெறுவான் . 


காலம் : 


விஜய வருஷம் வைகாசி மாதம் 15 - ந் தேதி 


1 


குறிப்பு : 

இது , கொப்பம் பற்றிய குறிகள் , மருத்துவம் முதலனவைகளைக் கொண்டது . 


வரிசை எண் : 3366 


சுவடி எண் : 1668 


பதார்த் சிந்தாமணி 


ஏடுகள் : 94 கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 26x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : சிவபெருமான் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


மணக் கெண்ணை தன்னை .......... 


குடலேத்தம் போமே 


ஹரி ஓம் நன்றாக 


உலகமும் யாவையும் ............. கணபதி காப்பாமே . 


116 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


திருமணி மார்பன் தங்கை சிகமருள் பொருட்டா லோக 
ரிருவினை நீக்கி யூண யிரங்கியே சிவனைக் கேட்க 
அறுசுவை ரசவர்க் கத்தை யாறுமைக் கருளிச் செய்யக் 
குருவெனும் நந்தி கேட்டுக் குவலையந் தன்னி லீந்தார் 


முடிவு : 


வெய்ய கள்ளிப்பால் குணங்கேள் 

விரும்பினவை தோண - விட்டுநோய் 
கய்ய வாய்வு குணம்முடன் சிறந்த 

பீலிக பெருவயறு 
துய்ய வாதம் கோதா தான் 

துலங்கு மூலப்பிணிக் கலங்கனான் 
உய்யுங் குறிப்பு மூல வயத்தில் 

ஓங்கும் .... மை வியாதிபோம் 


-635 


குறிப்பு : 

ஏடுகளின் தலைப்புகள் ஒடிந்துள்ளன . இதில் ஆவின் தயிர் , எருமைத் தயிர் , 
வெள்ளாட்டுத் தயிர் , செம்மரி குறும்பாட்டுத் தயிர் குணம் , வெல்லம் , கல்கண்டு . 
சர்ச்கரை குணம் , மாம்பழம் , பலாப்பழம் , விளாம் பழம் , எலந்தைக்கனி , நாவல் கனி 
குணம் , முள்ளிக்காய் , ஆதண்டங்காய் , அத்திக்காய் , மூக்குத்திக்காய் , மணத்தக்காளி 
கொட்டிக்கிழங்கு , கருணைக் கிழங்கு குணம் , முதலான பல பொருட்களின் குணங்கள் 
கூறப்பட்டுள்ளன . 


காப்பேட்டில் , ஆஞ்சனேயர் சஞ்சீவி பருவதம் எடுத்துவரல் , யானை குதிரை 
து அம்பாரி , புலி , சிங்கம் , கிளி முதலான சித்திரங்கள் தீட்டப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3367 


சுவடி எண் : 


1669.a 


நர்கராரூடம் (சித்திராரூடம் ) 


ஏடுகள் : 67 கி . எண்ணிக்கை : 

1200 

அளவு : 18X3 சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : 

அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


117 


2 -வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
தந்தை தா யாவானுஞ் சாரதியங் காவானும் 
அந்தமில்லா னென்ப நமக்காவானும் 
எந்தனுயிர் தானாகுவானுஞ் சாணாகுவானும் 
அருள்க் கோனாகுவானும் குரு . 


நூல் 


அடல்மிகு அனந்தன் வாசுகி தற்கன் 

காற்கோடகன் வெய்ய 
படமிகு பற்பனோடு மகாபற்பன் 

சங்கபாலன் 


முடிவு : 


வளிப்பட்டு வந்தகுருவின் கமல பாதம் 

வன்சீர மீதினில் வைத்து வணங்க வல்லா 
ரெழுதரிய திருமேனி யீசனென்ன 
யிமையவருந் தொழுதேத்த இருப்பர் தாமே ! 


189 


சித்திராரூடம் எழுதி நிறைந்தது முற்றும் . 


காலம் : 


பிரமாதி வருஷம் தை மாதம் 13 -ந் தேதி நிறைந்தது முற்றும் 
குருசாமி லெட்சிக்க வேணும் . சிவகடாட்ச முண்டாக வேணும் . 


குறிப்பு : 

இது , பிற சித்திராரூடத்தின் வேறாயது போல் காணப்படுகிறது . 

இதில் , பாம்புகளிள் சாதிகள் , கடிக்கும் காலம் , மருந்து முதலியன கூறப் 
பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3368 


சுவடி எண் 


669.6 


விஷ வைத்தியம் 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 


18x3 செமீ 


பக்கத்திற்கு : 

7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வைத்தியம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


118 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 


அனந்தனே அருக்க னாகும் 

அன்று வாசுகியே திங்கள் 
தனந்தரு தக்கன் செவ்வாய் 

சவடிகார்க் கோடன் புந்தி 


முடிவு : 


முருக் கெருச்சிலை கராமோ டிந்துப்பு 
பெருக்கவேணுமோ பேதை மனிதரே 
தருக்கிமெய் நீர்கொடு நாசியில் 


- 17 


குறிப்பு : 


இதில் , பாம்பு கடிகளுக் குண்டான மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


3369 


சுவடி எண் : 1670-3 


( நாடி சாத்திரம் ) ( கோடா சூளிகை ) 


ஏடுகள் : 


7 


கி . எண்ணிக்கை : 250 


அளவு : 30 x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் . 

ம நாடி திரமாகவும் கோழி 
காடைப் பிறாவுங் 

...... 
ழியான் குருவிபோல நடந்து வுடனே 
அட்டை போலே 

றிவான் 
எ.து. அசீரண நாடி மந்திச் சிருக்கும் 


முடிவு : 


வங்காரம் அரைக் கழஞ்சு கூட்டி 
ஆட்டு மூத்திரத்தில் கொள்ளவும் 
கோடாசூளிகை முற்றும் . 

குருவே துணை 


வேறு 


1 


22 - வது தொகுப்பு 


119 


குறிப்பு : 


இரண்டு ஓரங்களும் ஒடிந்துள்ளதால் தலைப்பு அறியக் 


இதில் முதல் ஏடு 
கூடவில்லை . 


வரிசை எண் : 


3370 


சுவடி எண் : 


1670 - b 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 145 


கி எண்ணிக்கை : 4500 


அளவு ; 30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : 


அறியக்கூடவில்லை 


பொருள் : 


மருத்துவம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கோடா சூழி 


சாதிலிங்கம் வெங்காரம் சுக்கு 
மிளகு திப்பிலி யிந்து பூவனம் 
நெல்லிமுள்ளி வசம்பு வச்சிரதந்தி 
பெருங்காயம் அசமதாகம் 


முடிவு : 


மார்புவலி ஆமசூலை அரிசி குடல்வாதம் 
அஷ்ட்ட பீலிகை , குன்ம பீலிகை , மகோதரம் 
அசீரணம் பலவாய்வு இது முதலான தெல்லாம் 

தீரும் 


குறிப்பு : 


இதில் , தலைப்பு ஓரம் ஒடிந்துள்ளது . புளியாரை நெய் , கடுக்காய் நெய் , 
பெரும்பாட்டுக்கு , சாதிலிங்கக் கட்டு , வீரிய விருத்திக்கு , சுக விரோசனம் , துன்மாங் 
கிஷ அடைப்புக்கு , கண்ட மாலைப்புண்ணுக்கு , முகசன்னி , தந்தசன்னி , கிஷ்ட்ண 
அப்பிரக செந்தூரம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


120 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசைஎண் : 


3371 


சுவடி எண் : 


1670 


நயன சாஸ்த்திரம் 


ஏடுகள் : 48 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 


கி . எண்ணிக்கை: 1500 

அளவு : 

30X3 செமீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


மாதுமை பாகர் சொன்ன 

மாமறை முதலா ராய்ந்து 
தீதுகள் வாரா தென்று 

திருவுளத் துதித்த போது 
ஆதிமா முனிதான் சொன்ன 

ஆயுறு வேதத் துள்ளே 
நாதனார் தெரிந்த 

நயனமாம் விதிகண் டாயே ! 


- 1 


முடிவு : 

வுதிரம் பேதியாம் . இதுக்குத் தீரும் வியாதி 
இடுப்புப் பிடிப்பு , வாயுவுச் சூலை தீரும் 

டுகுடனே மொன்று சாப்பிடவும் . 
குறிப்பு : 

இதில் , வெண்ணெய் , கோபத்துக்கு உண்டை , சந்தனாதியுண்டை , காசத் 
துக்கு கந்தாதி உண்டை . பூஞ்ச சந்தனாதி யுண்டை , தாம்பூராதி யுண்டை முதலான 
மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . சூரிய காந்தம் , சந்திரகாந்தம் , கண்ணுக்குத் தேவ 
தாளி நெய் முதலானவைகள் சிறப்பாக உள்ளன . 


வரிசை எண் 


: 


3372 


சுவடி எண் : 


1671-2 


தன்வந்திரி சாத்திரம் 


ஏடுகள் : 2 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 40 

அளவு : 25x3 செ . மீ . 
ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் . 


121 


122 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 

வல்லாதி 


நாதமென்ற பெண்ணாசைக் கின்பந் தேடி 

நாதமுறிந் தகலாத மேக மூறி 
ஆதரவில் லாதவிஷக் கடியு மீறி 

அகலாத குஷ்டமெல்லாம் அகலக் கேளு 
நீதமகா வல்லாதி தன்மந்திரி சாத்திரம் 

நிறையான செங்கோட்டை பலமீ ரஞ்சு .. 


முடிவு : 


கால காலாஸ்திரி நில்லகண்றி 
தத்ததினாயிரங்கு வீசம் 

( சக்கரம் ஒன்று உளது ) 
குறிப்பு : 

இதில் , மருந்தும் மந்திரமும் உள்ளன . 


வரிசை எண் : 3373 


சுவடி எண் : 1671-6 


நாடி நூல் 


ஏடுகள் : 
யக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 25x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 322 - a / D - 614 போன்றது . 


வரிசை எண் : 3374 


சுவடி எண் : 1611 - c 


வைத்திய சிந்தாமணி 


ஏடுகள் : 210 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 4000 அளவு : 25x3 செ.மீ. 
ஆசிரியர் : மரேசுபரபட்டர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


122 . 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் . 


விட்டினு தேவனையும் ஸ்ரீ மகா தேவனையும் 
விறும் தேவனையும் சரசுபதி துர்க்கை வயிரவன் 
கணபதி இவர்களையும் , நமஷ்க்கிறேன் . 
இந்த வயித்திய சிந்தாமணியிலே விக்னம் வாராமல் 
யிருப்பான் பொருட்டாக ஆசாரியன் பரம்பரையைச் 
சொல்லுகிறார் ஸ்ரீ சிவற்சம் கோத்திரத்தில் னாகவும் 
விறுமாவுக்குச் சமானமாகவு , மரேசுபர பெட்டரென்கிற 
பேரையுடைய 


முடிவு : 


மஞ்சள் குனுப்பு இந்துப்பு குறிஞ்சார் வேர் பெருங்குரும்பைவேர் 
கொம்பு அட்ட வற்கம் , திப்பிலி , அமுக்கிராங் கிளக்கு 
செவ்வியம் கடுக்காய் நெல்லி முள்ளி தானிக்காய்: செவ்வளி 
கொடி முத்தக்காசு 


குறிப்பு : 

து , யூகிமுனி வைத்திய சிந்தாமணியின் வேறாயது . பிழைகள் அதிகம் . 

இதில் , தொடக்கத்தில் நாடிச் செய்திகள் உள்ளன பிறகு தாளிச பத்திரி 
சூரணம் , அமுதாக பூராத குளிகை , மண்டூக வகை , எலி கடிக்கு , சிலேட்டுமத்துக்கு , 
சோபத்துக்கு , குன் மத்துக்கு , வெள்ளை காண்கிர வெட்டைக்கு , கண்ணுக்கு 
மெய்தலை வாயுவுக்கு மை , பிற மூலத்துக்கு . உள் மூலத்துக்கு 

முதலான 
தலைப்புகள் உள்ளன . 


பல 


வரிசை எண் : 


3375 


சுவடி எண் : 


1672-3 


அகத்யதிர் சாத்திரம் 


ஏடுகள் : 


6 


கி . எண்ணிக்கை 


100 


அளவு : 28x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : 

முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


சொட்லரிய சமயங்க ளிராறல்ச் 

சுயரூப ஆனந்த ஒளிவுமல்ல 
நல்லதொரு அஷ்ட்டாங்க யோக மல்ல 

நலமுடைய சித்திவ்கை எட்டு மல்ல 


22 - வது தொகுப்பு 


123 


முடிவு : 


நவிலுரோம் நாதவிந்து மோனமாம் பிரணவத்தை 

முழுதுமே வளைய கட்டி வான மாதும் 
காரந்தன்னை வளைந்து நீ சத்தி யோடே 

எனமாம் நடுவேயேறி தலையினில்ச் சூல மிட்டே 
குறிப்பு ; 

இதில் , குன்மம் எட்டுக்கும் அவுழ்தம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


--- 10 


வரிசை எண் : 


3376 


சுவடி எண் : 


1672-6 


அகத்தியர் கரும சூத்திரம் -150 


ஏடுகள் : 


26 


கி , எண்ணிக்கை : 600 


அளவு 


28x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


காலம் : 


அட்செய வருஷம் ஆவணி மாதம் 6 - ந் தேதி அகஸ்த்திய நயினார் அருளிச் 
செய்த வயித்திய சூஸ்த்திரம் கெந்த பொடி அடைக்கலவம் பிள்ளை யவர்கட்கு வீர 
பண்டாரத்தின் மகன் வீரப்பன் எழுதி முடிந்தது முற்றும் . 


குறிப்பு ; 


இது , எமது சுவடி 


எண் 440 / D - 952 போன்றது . 


காமாலைக்கு . 


இதன் பின் ஏட்டில் , மஞ்சக் 
எழுதப்பட்டுளது 


பித்தக் காமாலைக்கு 


மருந்து 


வரிசை எண் 


B 


3377 


சுவடி எண் : 


1612 


அகத்தியர் கர்ம காண்டம் 300 


ஏடுகள் : 


97 


கி . எண்ணிக்கை : 2500 


அளவு 


2813 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


124 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


சித்திரா யுத்தி வருஷம் ஆடி மாதம் 17 - ந் தேதி விரையாச்சியிலிருக்கும் 
அடைக்கலம்பிள்ளை கற்மகாண்டம் எழுதி முடிந்தது . முற்றும் குருமுன்னிற்க வேணும் 

குரு கிடாச்ச முண்டாக வேண்டியது . 


குறிப்பு ; 

இது , எமது சுவடி எண் 793 4D - 1598 போன்றது . 


வரிசை எண் : 


3878 


சுடி எண் : 1673 - a 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 5 கி . எண்ணிககை : 700 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ( அரிய சாதனை ) 

ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 
பொருள் : மருத்துவம் 

நிலைமை பழுது முழுமை : முற்று முளது 
எழுத்து : தமிழ் 


. 


தொடக்கம் : 


பூருவந் தன்னில் வாழும் 

பரமனா ரருளினாலே 
பொறுபையாய் உலகில் வாழும் 

புண்ணிய சனங்க ளுக்கு 
உறுபல வியாதி வந்தால் 

உண்மையாய்த் தீரு மென்று 
பெருபல முனிவன் தானும் 

பேசிய மருந்து கேளே ! 


--- 


1 


முடிவு : 


--- 


சொன்னமொழி மெய்யே யென்று குழம்புதனை 
மேதினி யோர்க்கு மருந்து செய்யே 

குருசாமி துணை 
தெட்சணா மூர்த்தி துணையா இருக்கவும் 


22 - வது தொகுப்பு 


125 


குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 746 - e/ D - 1470 போன்றது . எமது மகாலில் அச்சாகி 
யுளது . இதன் 3 - வது ஏட்டில் 13 வரிகள் எழுதப்பட்டுள்ளது வியக்கத் தக்கது . 


வரிசை எண் : 


3379 


சுவடி எண் : 1673-6 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 212 கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 32x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-8 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


நன்றாக குரு வர்ழ்க தருவே துணை . 

மேகம் 21- க்கும் செய்யும் குணம் . 
மேகந்தா னிருபத் தொன்று வியாதி 

பிறக்கும் தானம் கேளீர் 
தாகமுடனே பிரமியமும் 

தகைசேர் நீரு முண்டாகும் 


இறீம் ஸ்ரீம் எழுதி கோணம் அஞ்சிலும் 
5 போட்டு வைத்துக்கொண்டு 
அவ சிவா கெணபதி தேவா வென்று 
வணங்கவும் 


குறிப்பு : 

இதில , மேகம் 21 - க்கு , கல் நார் சூரணம் , பிள்ளை பெத்த விடத்தில் லத்தம் . 
தொங்குறதுக்கு கண்டங்கத்திரி லேகியம் . ராமபாண மாத்திரை , சட்டைமுனியார் 
குழம்பு , மாந்திரீகம் முதலியன உள்ளன . 


சில ஏடுகள் வெவ்வேறு அளவில் உள்ளன . 


1.6 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3380 


சுவடி எண் : 1674 - a 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : கி , எண்ணிக்கை : 100 

அளவு : 29x3 செ . மீ ... 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


* 


தொடக்கம் : 


மலடி வயத்தில் திமிர்ப் புழு சாக மருந்து 
ஆலம்பாலிலே கருங்குருவை அரிசி 
ஊறவைத்து அரைத்து உருட்டி விழுங்கவும் 
புழுச்செற்று விழுந்த பின்பு குளி நன்று 
பிள்ளை யுண்டாவாள் 


முடிவு : 


கத்திரி மஞ்சள் விராகனெடை மிளகு வராகனெடை 
ஈரவெங்காயம் படி கருங்கிரந்தியானால் கருநொச்சியிலை 
ஒருபடி . சீரகம் மிளகு இதெல்லாமரைத்து 
உச்சியிலேயும் மேலெங்கும் தடவவும் 
நோக்காடு அதிகமானால் தினங் குடுக்கவும் வேறு . 


...... 


குறிப்பு : 

இதில் , கிறாணிக் குளிகை , பவுத்திரம் ஆறுக்கும் , இந்திர திரிச்சியமாவதின் 
குணம் . தலையில் புழுக்கடிக்கி , செவியில் புத்துக்கு , ஆகிய மருந்துகள் உள்ளன . 


இதன் பின்னர் கயறு போட்டுப் பார்க்கும் 2 சிறிய ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 3381 


சுவடி எண் : 1674-6 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 
கள் : 15 கி . எண்ணிக்கை : 350 

அளவு : 29x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


127 


தொடக்கம் : 


சந்தனாதித் தயிலம் 


வெங்கம்பூர கட்டை 


பலம் 5 


மலாக்கா கட்டை 


5 


3 


3 . 


1 


அகில் கட்டை 
தேவதாரம் 
பூத கரப்பன் 
இலவங்கப் பட்டை 


2 


1 


முடிவு : 


இதில் உஷ்ண வாயுவு . அக்கினி மந்தம் செரியாக் 
குணம் கெபதி சூசிகா வாயு மிது முதலானது சகலமுந் 
தீரும் . அந்த சுறாச்சூரணம் சர்க்கரை கலந்து 
சாப்பிடலாம் . உஷ்ண வாயுவு தீரும் . 


குறிப்பு : 

இதில் , வில்வாதி லேகியம் , சகல பீனிசத்துக்கு மருந்து , அண்டவாதத்துக்கு 
மருந்து , மஞ்சள்காமாலைக்கு , நெஞ்சடைப்புக்கு முதலான மருந்துகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3382 


சுவடி எண் : 


1674 - c 


அகத்தியர் வைத்தியம் 


- 50 


ஏடுகள் : 


15 


கி . எண்ணிக்கை : 


400 


அளவு : 


29x3 செ . மீ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 745 - r / D - 1483 அகத்தியர் சூத்திரம் -50 போன்றது . 


128 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3383 


சுவடி எண் : 


167.4 - d 


அகத்தியர் வைத்தியம் 


36 


ஏடுகள் : 10 கி . எண்ணிக்கை : 300 

அளவு. : 29x3 செ.மீ , 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் 

அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நின் 

லைமை : பழுது முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் . 
குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 580-6 / D 1196 அகத்தியர் சூத்திரம் 36 போன்றது . 


வரிசை எண் : 


3384 


சுவடி எண் : 1674 - e 


அகத்தியர் வைத்திம் 


16 


ஏடுகள் : 


4 


கி , எண்ணிக்கை : 


100 


அளவு : 29x3 செ . மீ . 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : 


முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தறிப்பு : 

இது எமது சுவடி எண் 764 c D - 1531 போன்றது . 


இதன் 


பின்னர் 


பேசிய மருந்து கேளாய் எனத் தொடங்கும் 


2 உள்ளன . 


பாடல்கள் 


வரிசை எண் : 3385 


சுவடி எண் : 


1674 


கோரக்கர் கற்பம் 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 29X3 செ.மீ 
பக்கத்திற்கு: 8 வரிகள் ஆசிரியர் - கோரக்கர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


22 வது தொகுப்பு 


129 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் குருவே துணை 


சீர்பெறு கோரக்கர் சிறந்த நல் மூலிகை 
யேர்பெறு தம்பனம் எளிசொல் சீகரம் 
கார்புறு ஞானஞ் சகல கலைதரும் 
நேர்பெறு கற்பம் நிலமை யியம்புவாம் 


முடிவு : 


விளங்கிடும் நல்லெண்ணெய் மேவும் புளிமுதல் 
வளங்கும் பகையெல்லா மாதி யறிவுடனே 
களங்கமில் கோரக்கர் கருதிடுங் கற்பத்தை 
யுளக்களி கூர்ந்து நீ யுகந்திடுஞ் சித்தியே ! 


28 


குருசுவாமி லெட்சிக்கவும் 
குறிப்பு : 

இது , கோரக்கர் கெற்ப முறை 31 - ன் வேறாயது . இதில் , காய கற்பம் பற்றிய 
செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


3386 


சுவடி எண் : 1674 - g 


அகத்தியர் கர்ம சூரத்திர காண்டம் -300 


ஏடுகள் : 


105 


கி . எண்ணிக்கை : 


2000 


அளவு : 


29x3 செ . மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


காலம் : 


சுக்கில வருஷம் ஐப்பசி மாதம் 7 - ந் தேதி கெந்தபொடி அடைக்கலம் பிள்ளை 
யவர்கள் குமாரன் சுப்பிரமன்னியன் கர்ம சூத்திரம் விரையாச் சிலை அங்களாம்மன் 
கோவில் வீரபண்டராம் எழுதி முடிந்தது முற்றும் . சூத்திர முன்னூறு . கற்ம நிவர்த்தி 
நூத்தன்பது . இது மூன்று நூலும் கர்ம சூத்திரமென்று சொல்லப்பட்டது . 


குறிப்பு : 


இது , எமது . சுவடி எண் 


592 / D - 1210 அகத்தியர் கர்ம சூத்திரம் - 300 


போன்றது . 
9 


130 


தமிழ்ச் சுவடிகளின் 


இதன் பின்னர் வங்கக்கட்டு முறை எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 


3387 


சுவடி எண் : 1674 - h 


அகத்தியர் சூத்திரம் -100 


ஏடுகள் : 13 


கி . எண்ணிக்கை : 


400 


அளவு : 29x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 


ஆதியந்த மில்லாத பொருளைப் போற்றி 

அறையிரேன் பலதிரட்டை அப்பா கேளு 
வேதையுடன் வைத்தியமும் மறைவு நீக்கி 

விள்ளாத கருவையெய்லாம் விளக்க மாக 
நாதமென்ற பெருவெளியில் விருதுண் டாகி 

நாலாறு மாதராம் அதிலுண் டாகி 
சாதியென்ற சாதியெல்லாம் அதிலுண் டாகி 

தத்துவங்க ளாகி நின்ற தனைத்தும் பாரே ! 


-1 


முடிவு : 


நடந்திடுவாய் இருவத்தோர் திரமே சாய்ப்பாய் . 

நல்லவெள்ளி போலவங்கே நீரை வாங்கும் 
புடந்தனிலே, போகாது வெள்ளி மாற்கம் 
பொய்யல்லச் சொன்னதெல்லாம் நிசந் தப்பாதே ! 

சாமி லெஷ்சிக்கவும் 


--65 


குறிப்பு : 


இதில் , 65 பாடல்களே உள்ளன , இதில் , தங்கபற்பம் , வங்கபற்பம் , கருவங்க 
பற்பம் , சூதபற்பம , சூத செந்தூரம் , தாம்பிர பற்பம் . தாளக பற்பம் ; திராவக 
பற்பம் , பவள பற்பம் , கிளிஞ்சிச் சுண்ணாம் வெடியுப்புச் செயநீர் , கெந்திபற்பம் , 
செய நீர் சாதிலிங்கக் கட்டு கருவாங்க வெட்டை , அயச் செம்பு , தாளக வெள்ளை 
முதலான பல மருந்து முறைகள் பேசப்படுகின்றன . 


22- வது தொகுப்பு 


131 


வரிசை எண் : 


3388 


சுவடி எண் : 1674.i 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 


8 


கி . எண்ணிக்கை : 250 


அளவு : 


29x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


காமாலைக்கு 


வட்டப் பேய்மரட்டி யிலையைக் கருங்குருவை 
யரிசியி லரைத்து பசுவின் பாலில் மூன்று நாள் 
தின்னக் காமாலை தீரும் 


முடிவு : 


யிருப்புக் கரண்டியால் கிளரிக் கொடுத்து ஒருபடி 
பசுவின் நெய் விடவும் . பல வாசினை வந்தவுடனே 
மெளுகுப் பதத்தில் இரக்கிக் கொள்ளவும் . இரக்கி 
வைத்து ஓரு நாளிகைக்குப் பிற்பாடு குளிர 
ஆரவச்சுக் கால்படி தேன் விடவும் . 


குறிப்பு : 

இதில் , சயத்துக்கு , அஞ்சனம் , உஷ்ணத்தி லெடுத்ததுக்கு நெய்வைக்க மருந்து , 
கிராணிக்கி ஆசிரிய விருத்தம் , னொண்டி , கொச்சகம் முதலான வைகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 3389 


சுவடி எண் : 


1675 - a 


அகத்தியர் - 16 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 38x3 செ.மீ 


ஏடுகள் : 3 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


132 


தமிழ்ச் சுவடிகளின் 


. 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 764 - c / D - 1531 போன்றது . 


வரிசை எண் : 


3390 


சுவடி எண் : 1675 - b 


கொங்கணர் - 8 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 


60 


அளவு : 38x3 செ . மீ . 


பக்கத்திற்கு : 


வரிகள் 


ஆசிரியர் : கொங்கணர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


மூழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 382 - k / D - 778 கொங்கணர் பாடல் கருக் குளிகை 


-- 


8 


போன்றது . 


வரிசை எண் : 3391 


சுவடி எண் : 1675 - c 


நந்தீசர் பாடல் - 8 


2 


கி . எண்ணிக்கை : 


60 


ஏடுகள் : 2 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


ஆசிரியர் : நத்தீசர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 38x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 
இது , எமது சுவடி எண் 332.m / D 781 தந்தி பாடல் - 8 போன்றது . 

** 


வரிசை எண் : 3392 


சுவடி எண் : 1675 - d 


மச்சமுனி பாடல் - 8 


ஏடுகள் 2 


: 60 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை 

அளவு : 383 3 செமீ 
ஆசிரியர் : மச்சமுனியார் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


22 - வது தொகுப்பு 


133 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 382 - b / D - 779 போன்றது . 


வரிசை எண் : 


3393 


சுவடி எண் : 1675 - e 


அகத்தியர் - 8 ( மாத்திரை - குளிகை ) 


ஏடுகள் : 2 


கி எண்ணிக்கை 


: 60 


அளவு ; 38X3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


பொருள் : மருத்துவம் 


ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


நிலை :ை : நல்ல நிலை 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 382 - j / D - 777 அகத்தியர் பாடல் சிவகுளிகை 
போன்றது . 


தி 


வரிசை எண் : 


3394 


சுவடி எண் : 1675 - f 


திருமூலர் - 8 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை ! 


60 


அளவு : 


38x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : திருமூலர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி 


8 போன்றது . 
எண் 382 - m / D - 780 திருமூலர் பாடல் - 


134 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3395 


சுவடி எண் : 


1675 - g 


அகத்தியர் சகல கலைஞானம் 


1200 ( 105 ) 


ஏடுகள் : 19 


கி . எண்ணிக்கை 700 


அளவு : 38X3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை ; நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 

இதில் 105 பாடல்களே உள்ளன . இது எமது சுவடி 
அகத்தியர் கலைக்கியானம் - 1200 போன்றது .. 


எண் 488 - b D - 1081 


இ 


வரிசை எண் : 


3396 


சுவடி எண் 


16.5 - h 


கடைச் சரக்கு வகை 


குணம் 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 250 


அளவு : 38x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் . 


நுக்கும் கொண்டால் தினங்குணங்கள் கூறக்கேள் 
தோத்து மஞ்சைதை பெரிதாம் 

தொல்புவியோர் கொண்டாட 
சேத்துமங்கள் போமே தெளிந்து 


-- 


- 10 


முடிவு : 


சாது அதின்வழியே சாகும் பொசிப்பருந்தும் 
ஓதும் வெரிக்கும் உரிதாகும் - நீதிமுதல் 
எல்லா நினைக்குரியை ஆகாச செயல் 
நல்லா யுலகரிய நாட்டு . 


81 


குறிப்பு 

இதில் , தொடக்கம் 9 பாடல்கள் இல்லை . 


22 - வது தொகுப்பு 


135 


இதில் , கடைச்சரக்கு வெந்தயம் , சீரகம் , சதகுப்பை முதலான எல்லா சரக்கு 
களின் குணங்கள் கூறப்படுகின்றன . 


வரிசை எண் : 3397 


சுவடி எண் : 1675 - j 


சட்டைமுனியார் நிகண்டு 


ஏடுகள் : 6 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 


38X3 செமீ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : சட்டைமுனியார் 

பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


குறிப்பு : 


இது , எமது 


சுவடி 


எண் 


675-5 / D - 1318 


சட்டைமுனி ஐயா 


நிகண்டு 


போன்றது . 


வரிசை எண் : 


3398 


சுவடி எண் : 1675 - j 


சுந்தரமூர்த்தி , வாத நூல் 


ஏடுகள் : 


20 


கி . எண்ணிக்கை : 2000 


அளவு : 


38x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : சுந்தரமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


குறிப்பு : 


சூத்திரம் 


இது , எமது சுவடி எண் 342 - b / D - 669 சுந்தரானந்தர் பாடல் 
போன்றது. 105 செய்யுட்களே உள்ளன . 


136 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3399 


சுவடி எண் : 1675 - k 


சவுக்காரவைப்பு முறை 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 120 

அளவு : 38x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு ! 7 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நல்லப்பா சவுக்காரம் செய்யும் மார்க்கம் 

நிலைபெறவே சொல்லுகிறேன் மைந்தா கேளு 
வல்லதொரு குளங்கரைகள் பிண்டத் தானை 

மகத்தான சிப்பியிட கும்பிட்டானை 
X x X 
சொல்லாமற் சொல்லுகிறோம் ஆதியந்தம் 

சுருபமுள்ள வஸ்துவை நீ வணங்கிப் போத்தே ! 


- 163 


முடிவு : 


பசியான தீபனங்கள் யில்லை மைந்தா 
பரபரத்தின் கிருபையனால் பூரணத்தைப் பாரே ! 
பூரணமா யின்னமொரு 


--182 


....... 


குறிப்பு : 

இதில் தொடக்கமும் இல்லை ; முடிவும் இல்லை அதனால் நூற்பெயர் தெரிய 
வில்லை . வெண்சாலை கற்பம் என்ற தலைப்பும் காணப்படுகிறது . 


தி 


வரிசை எண் : 


3400 


சுவடி எண் : 1675-1 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 38x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


137 


குறிப்பு : 


எமது 


சுவடி 


எண் 591 / D - 1212 , எண் 

எண் 595 / D- 1213 


எண் 1673-2 


போன்றது . 


வரிசை எண் ; 


3401 


சுவடி 

எண் : 1675 - m 


அகத்தியர் கரும சூத்திரம் 


ஏடுகள் : 60 


கி . எண்ணிக்கை : 2000 


அளவு : 38x3 செ.மீ. 


பக்கத்திற்கு ; 7 வரிகள் 


ஆசிரியர் : 


அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை 


. 


பழுது 


முழுமை : 


முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு ; 

இது , எமது சுவடி எண் 592 / D - 1210 போன்றது . மேலும் சுவடி எண் 1674 - g 
அகத்தியர் கர்மகாண்டம் 300 போன்றது . 


வரிசை எண் 


. 


3402 


சுவடி எண் 675-0 


அகத்தியர் பாலவாகடம் 


ஏடுகள் : 


10 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 38x3 செ.மீ , 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்று முளது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


குறிகுணம் அறிவது 
புரணமா குருவாகத் தன்னைப் போற்றி 

போதரவாய் மரிவுடனே மிகுத்துப் பாரு 
காரணமே வாய்வினுனீ ரசங்களாகி 

கனமான ரசங்கதான் சுரோணிதங்க ளாகி 


138 


தமிழ்ச் சுவடிகள் 

ன் 


முடிவு : 


சொல்லிடு ஆலின் புல்லுரி மாஞ்சி சொன்னவகை 
மெல்ல அளவு யிரண்டு பணவிடை விதிற்கலந்து 
துள்ள வெரித்துப் பதமாய்க் குளவிக்கித் துட்டளவு 
உள்ளபடியிடக் கணங்களும் காச்சலு மோடிடுமே ! 


ஆக பாடல் 166 


குறிப்பு : 

இதில் , சலமாந்தை , சுளி மாந்தம் , மாந்தை , மரக்கணை . பால வாகடம் 
பிள்ளைகளுக்கு , கழிகணம் , வறக்கணம் , கரப்பன் - கிரந்தி , காச்சல் , வறக்கணம் , 
கணமாந்தம் , உடல்வத்துவதற்கு , தோஷப்பிணி , மாந்தக்கணம் , சுரகண பாந்தம் 
முதலான தலைப்புகள் உள்ளன . 


முதலில் 22 பாடல்களும் , பிறகு வேறு நூலிருந்து தொடர்ந்த பாடல்களும் 
உள்ளன . 


- 


வரிசை எண் : 


3403 


சுவடி எண் 


. 


1676 -- a 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை - 


40 


அளவு : 30x3 செ.மீ. 


பகத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


...... 


பாக் கொண்டேன் . தண்ணீரைக் 
கெங்கா பரமேசுவசியாகக் கொண்டேன் 
தண்ணீர் சொரிஞ்சு -- கொள்ளுகிறவரை 
பரமேசுபரனாகக் கொண்டேன் 


முடிவு : 

சமன் முளகு பொடி செய்து வென்னீரில் 
வெறுகடி பிரமாணங் கொள்ளவும் 

சகல மூலமும் தீரும் . 
குறிப்பு : 

இது , வேறு வேறு நூல்களின் உ திரி ஏடுகள் . 


139 


22 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 3404 


சுவடி எண் : 1676-6 


அகத்தியர் நாடி சூத்திரம் 


ஏடுகள் : 43 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 1200 

அளவு : 30x3 செ.மீ. 
ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை 
சீர்கொண்ட வயித்திய நாதர்த் 

திருவுளஞ் சிறந்து நண்பால் 
பார்கொண்ட நோயொர் தம்மை 

பார்க்கிற வகையோ டெட்டாம் 
வேர்கொண்ட நாடி பார்த்து 

மெய்யினைத் தொட்டுப் பார்த்து 
யேர்கொண்ட ரூபம் பார்த்து 
யியல்மொழி பார்ப்பன் மாதே ! 


- 
1 


மூடிவு : 

சுவறு தான் பிடித்துக் கொண்டளைத்தால்ச 

சொல்லப் போகாது அசாத்தியந்தான் 
விபாந்தப் பிப்பயப்படினும் மிகுந்ததே ! 
கொட்டாவி நெட்டுயிர்ப்பு ............. 

-20 
குறிப்பு : 

இதில் , பட்சவாத சன்னி பிளையாக்குறி , பித்த சன்னி பிளைப்புக் குறி , 
பார்க்கிற குறி , மூன்று நாடி நிதானம் , சன்னி நிலையறியும்படி , சன்னி 13 - க்கு 
குணம் , சன்னி பிரமாணம் , சாத்தியம் , அசாத்தியம் . சவ சன்னிக் குணம் , சேற்றும் 
சன்னி முதலான தலைப்புகள் உள்ளன . 


நீரில் 


வரிசை எண் : 3405 


சுவடி எண் : 1676 -c 


திருமூலர் அன்னூற்றிரட்டு வயித்தியம் - நாடி 


ஏடுகள் : 17 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


140 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு ; 


இது , எமது சுவடி எண் 1667 - b போன்றது . 


வரிசை எண் : 3406 


சுவடி எண் : 1676 - d 


பண்டிதர் நடக்கின்ற செய்கை 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 

30x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
திலைமை : பழுது முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பண்டிதனும் பரியாரி வைத்திய னென்றும் 

பகருகின்ற மொழியெல்லாம் பாறுக் காகுங் 
கண்டிதமாய் முகம்பாத்து நோயைப் பார்த்து 

காத்தெழுந்த தாடியுட கலக்கம் பார்த்து 
முண்டிதமாய் மூன்று முள நல் தாது பார்த்து 

முளைகன்றும் மருந்தினுட முடுக்கும் பார்த்து 
அண்டியபின் பொருளாசை மிகுந்தி டாமல் 

அறிந்து செய்வோன் ஏழுபிறப்பு மயனாம் பாரே ! 


-.1 


முடிவு : 


மானென்ற மாய்கையிலே மனம் நாணரமல் 

வளந்திருப்பார் பெரியோர்கள் வைத்தியர்கள் பாரே ! -- 8 


பாரப்பா சூத சுத்தி முன்னிருபத் தஞ்சு 

பாங்கானால் வாலை ரசம் மாகுமா .. 


குறிப்பு : 

இதில் மருத்துவர்களின் பெயர் , இருக்க வேண்டிய குணம் , செய்ய வேண்டிய 
செய்கை முதலியன கூறப்பட்டுள்ளன . 


ஆ 


22 - வது தொகுப்பு 


141 


வரிசை எண் : 


307 


சுவடி எண் : 


1676 - e 


திருமூலர் திருமந்திரம் 


ஏடுகள் : 8 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 30x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 


6 வரிகள் 


ஆசிரியர் : திருமூலர் 


பொருள் : வைத்தியம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குரு வாழ்க 
உலக மயக்கம் ஒருவருங் கண்டில்லை 
பலகலை சொல்மலை பாவை புதல்வனை 
அலைதலைக் கானம் ஆகி அகண்டினை 
தலையில்வயித் ததிசியம் சாத்துகின்றேனே ! 


-1 


முடிவு : 


........ 


-50 


கட்டிய வன் றங் கால ....... 
கட்டியே போட்டிடுங் காடைப் புடமொன்று மங்கனே 
வாட்டிய போது வடிவு வெளித்திடு ...... 
( கூ ) ட்டிய பற்பங் குருபற்ப மாமே ! 
பற்பங் குருபற்பம் பன்னீர்சூர பற்பங் 

.... மெனக் கொன்றாலுமங் காயங்கள் 
வராகியம்பாள் துணை . 


குறிப்பு ; 

இதில் , மருந்து வகைகளும் செய்முறைகளும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3408 


சுவடி எண் : 1677 - a 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 80 

அளவு - 261x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


142 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


..... 


கஞ்சாவித்து அதிமதுரம் 

மருளூம வித்து ஆக 24 
திருமூல வாயிரத்தில் சொல்லியிருக்குா பாட்டு 
ஞான மில்லாதான் நல் வேடம் பூண்டாக்கால் 
ஆன குடிகெடும் அரசு நிலை கெடும் 
வான மழிந்திடும் வையகம் பஞ்சமாம் 
தானுரை வேடந் தவிழ்ப்பது நன்றே ! 


முடிவு : 


வெத்திலைச்சாற் விட்டு நன்னா யரைத்து 
அகிலப் பண்ணி அதில் சறக்குப் பொடியும் 
ரசத்தையும் விட்டு எரியிட்டு எடுத்து வைத்துக் 
கொண்டு குடுக்கவும் , 


குறிப்பு : 

இதில் , பஞ்சரச பஷ்பம் , குகை , வசியம் , உச்சாடணம் முதலியன உள்ளன . 


- ** 


வரிசைஎண் : 240g 


சுவடி எண் : 


1677 - b 


வாலசீசை வாகடம் 


ஏடுகள் : 23 கி , எண்ணிக்கை : 500 

அளவு : 261 x 3 செமீ 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வெண்பா 


பொ றுமுங் கழியும் பூண்டுவலி யுண்டாகு 
மறுவுமுலை யுண்ணாது மயங்கி - வெறுவில் 
மெய்க்ககந்தச் செய்யும் கனந்தான் மயங்கி 
அனன்றுமெத் தவுமாந்த மேல் 


முடிவு : 


புள்ளையளுக்கு யிந்தப்படி செய்து பத்தியமாய் விசுவாசமாய் 
நடந்தால் சொஷ்தம் மனோன் மணியம்பாள் கிறுபை செய்து 
காப்பாடுவாள் , 


22 - வது தொகுப்பு 


143 


சிவமயம் 
குருசுவாமியார் பாதமே கெதி 


குறிப்பு : 


வாகடம் 


, 


இதில் , குழந்தைகள் மருத்துவம் பேசப்படுகிறது , பாலசிட்சை 
என்பதனை வாலைசீசை வாகடம் என்று எழுதப்பட்டுளது . 


இதில் , கணமாந்தம் , பால மாந்தம் , நீர்மாந்தம் , கட்டுமாந்தம் , துலைமாந்த 
குணம் , காரை மாத்திரை , மாந்த உண்டை , மாந்தத்துக்கு எண்ணெய் , வாதபித்த 
சுர குணம் , முத்தக் கணத்துக்கு முதலியன உள்ளன . 


ரிசை எண் : 


3410 


சுவடி எண் : 


1577 - c 


வயித்தியம் - பலதிரட்டு 


ஏடுகள் : 77 


கி , எண்ணிக்கை : 3000 


அளவு : 26/ x3 செ.மீ. 


(பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 

நல்ல நிலை 


தொடக்கம் : 


மூதண்டகிஷாயம் 


அறுகம் வேர் 


முளகு 
கூகை நீர் 
மாதளம் பூ 
அதிமதுரம் 
வகைக்கு 
வராகனெடை 
சூடு தணியும் குணமாம் . 


மூலத்துக்கு 
நாயுருவி 

யெரூக்கம்வேர் தூள்பண்ணி 
யெருமைத் தயிரில் கொள்ளவும் 
பேய்க்கும்மட்டிக்காய் ரெட்டித்து 
பச்சைக் கற்பூரம் சேர்த்து 


முடிவு : 





கருஞ்சீரகம் நமச்சாரம் பொடி செய்து சீலையில் தூவி 
திரிச்சு , காயவைத்து , னாசியில் பிடிக்க நிற்கும் 
மனோன்மணி தயவு செய்து காப்பாட வேண்டியது 

குருசுவாமி யாரட்சிக்கவும் 


144 


தமிழ்ச் கவடிகளின் 


குறிப்பு : 


கயால 


இதில் , பஞ்சரசம் பற்பம் , பஞ்சரச மெழுகு , சன்னிமாத்திரை , முசுவாக்கினி 
லேகியம் , தலைவலி மண்டைக்குத்துக்கு எண்ணெய் , மேகவகைக்கு கிருதம் , அறக் 
குத்தயிலம் , அக்கினி குமாரன் செந்தூர மாத்திரை , 

சூலைக்குத் தயிலம் 
வாயுவு திரட்சிக்கு சவுக்காரக் குழம்பு , சண்ட மாருதம் , செந்தூரம் , கக்குவானுக்கும் 
இருபத்தொரு மேகத்துக்கு எண்ணெய் . வண்டுகடி , செய்யான் கடி , வெகுமூத்திரத் 
துக்கு , ரத்தமூலம் , ரத்தபாண்டு , அகத்தியர் கல்ப்பம் , கண்ணோவுக்கெல்லாம் பத்து . 
கெவுரி சிந்தாமணி செந்தூ , ம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . சிறந்த மருந்து 
ளாக காணப்படுகின்றன . 


க 


வரிசை எண் : 3411 


சுவடி எண் : 


1678 





அகத்தியர் செந்தூரம் - 300 


ஏடுகள் : 64 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 


37X3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் 


அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


குறிப்பு : 


இதில் 183 செய்யுட்களே உள்ளன . இது , எமது சுவடி எண் 15 - a / D - 16 , எண் 
844 - c / D - 1760 போன்றது . பாடவேறு பாடுகள் மிகுந்து காணப்படுகின்றன . 


SS 


வரிசை எண் 


: 3412 


சுவடி எண் : 1679 


திருமூலர் குணவாகடத் திரட்டு 


ஏடுகள் : 30 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 30x3 செமீ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : திருமூலர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


145 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
அந்தி நிறத்தனை 


போற்றுகின்றேனே 


நூல் 
தாதாவைப் போலத்தன் னருள் கொடுப்பவன் 
வேதாகமத்தின் மெய்ஞ்ஞான மெய்ப்பொருள் 
ஆதார சக்தி யான மனோன்மணி 
மாதாவின் பாதம் வைத்தேனென் சென்னியில் 


- 1 


முடிவு : 


அப்புவுறக்கால் அக்கினிக்கி மார்பு 
வாயுவுக்கு கை ஆகாசத்துக்கு தலை 
இந்தப்படிக்கு அவரவர் அங்கத்திலே 

பஞ்சபூதமா நிற்கும்படி யறியவும் 
குறிப்பு : 
இதில் , வெவ்வேறு உதிரி ஏடுகள் 

பக்க எண்கள் தொடர்ச்சி 
இல்லை . நாள் மூன்றிலும் , பதினைந்திலும் சாகும் குறி , ஆறு திங்களிலும் உடனே 
யுஞ் சாகுங்குறி , அகத்தியர் அருளிச் செய்த வைத்திய சாரம் ; மருந்து கொடுக்கக் 
கூடாத , 
பெர்கள் , முன்னே பணம் வாங்கிக் 

பணம் வாங்கிக் கொண்டு பின்னே வயித்தியம் 
செய்யவும் , துஷ்டர்களுக்கு மூன்று சொல்லக் கூடாது முதலானவை 

உள்ளன . 


உள்ளன , 


இரண்டு வகையான அளவுள்ள சுவடி ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் 


: 


3413 


சுவடி எண் : 1680 - a 


நாடிப் பரீட்சை 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 50 


அளவு : 25x21 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


லை மருந்தும் பலித்திடாக் கூத்து ......... 
செலெஷ்ட்டுமக் காயமே - 28 

மச்சமுனி துணை 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


146 


நூல் 


வீரியம் நட்டமாகி விகட பார்வையு மூண்டாகிப் 
பாரிய காரங்கள் வெளுத்துப் பாகைமயிற் சிகப்புமேறி 
நேரிநூல்ப் பித்த சேட்டும் நடந்து காட்டிச் 
சீரிய வாதசுரமெனில் மாத மொன்றே 


- 1 


முடிவு : 


கிட்டு மலத்தை யொன்ப தெனில் 

கிளரு மங்கதனை விரைத்தல் 
மட்டு ணாகும் மொருபத்தில் 

மரண மென வட 


குறிப்பு : 

இச்சுவடியின் முன் பகுதி 8 ஏடுகள் இல்லை , இப்பகுதியில் முன் தலைப்பின் 
இறுதிப் பாடல் முடிகிறது நடு ஏட்டில் நாடிப் பரீட்சை தொடங்குகின்றது . இது 
பிற நாடிப் பரீட்சையின் வேறாயது . 


வரிசை எண் : 3414 


சுவடி எண் : 1680-5 


கமலக்கை மணிக்கடை-கயத்து சூத்திரம் 


ஏடுகள் : 


6 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 25X2 ; சென்டி மீட்டர் 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : 


அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க 
விமலனை நோக்கியே வேடமா முனிதிமிலமாம் 
பிணியது சேரச் செப்பிட மல்க்குருனி 
மத்துமுள்ளதே . 


மு : 


முறையெல்லா மியம்பிய குருமுனி 

விந்தை பெறு சாவு வேணரு 
ரோக முகம சந்தைய மின்றிய 

தமிழுரைத்தி வந்துரை 
மாந்தா மானிட ராவரே ! 


- 29 


22 - வது தொகுப்பு 


147 


மணிக்கடை கயறுத்து 

சூத்திரம் முற்றும் 
குருமுன்னிற்க வேணும் 


குறிப்பு : 


இதில் , மணிக்கட்டில் 

கட்டி 

அளவெடுத்து , அந்த 
வியா தியைக் கண்டு பிடிக்கும் விதங்கள் கூறப்பட்டுள்ளன . 


கயிறு 


அளவிலிருந்து 


இது , எமது சுவடி எண் 252 - c / D - 447 போன்றது . 


வரிசை எண் : 3415 


சுவடி எண் : 1680 - C 


பூத நாடிக் குணம் 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 80 


அளவு : 25/21 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : வால்மீகர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அய்விர லைந்து நாடியது 
செய்யும் வகையைக் கேளீர் 
மெய்விர லொன்று வாதம் 

மேவியொண்டு பித்தம் 
செய்விரல் சிலேற்ப மூன்று 

சேருனால் பூத னாடி 


முடிவு : 


விரைந்திடும் பூதனாடி 

நெருப்பது போலே சுட்டால் 
சிறந்திடும் பில்லி யாகும் 

செய்திடும் சூட்சை கேளீர் 
குறைந்திடுங் குரங்கு நாயுங் 

கூட்டமும் பயமும் காட்டும் 
மறந்திடும் பக்கம் செய்யும் 

வால்மீக ருரைத்த வாறே ! 


வால்மீகர் துணையாக வேணும் 


148 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதில் , முன்கையில் ஓடுகின்ற நாடிகளில் பூத நாடி பற்றிய செய்திகள் கூறப் 
பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


3416 


சுவடி எண் : 1680 - d 


நனை சீலை சூத்திரம் 


ஏடுகள் : 1 , கி . எண்ணிக்கை : 30 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : வால்மீகர் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x2 , செமீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


டெக்கம் : 

சீலையை நனைத்து வேத்திற மணிக்கடையில் சுத்திச் 
சாலவே மூன்றே முக்கால் நாழிகை கண்டபின்பு 
சாறவே சீலை வாங்கித் தனிவிரல் வாத நாடி 
கோலமாய் குறித்து வாங்கில் குறைந்திடு மானமென்றே ! 


-1 


முடிவு : 


முந்தியே நனைத்துச் சீலை முத மணிக்கிடையில் சுத்தி 
உந்தியே மூன்றே முக்கால் நாழிகை சென்ற) போது 
தந்திபோல் வாதனா தனியது சுண்டி வாங்கில் 
செந்திரு வானே சொனனோம் சீக்கிர மன்று சாவே ! 


நனைசீலை சூத்திர முற்றும் 


துணியைத் தண்ணீரில் நனைத்து மணிக்கட்டில் சுற்றி சிறிது நேரம் கழித்து 
அவிழ்த்துப் பார்க்க , ஏற்படும் நிலை கண்டு நோய்க்குறி தெரிந்து கூறல் ஆகும் . 


வரிசை எண் : 


3417 


சுவடி எண் : 


1680-8 


நெய்சீலை சூத்திரம் 


கி . எண்ணிக்கை 


30 


எடுகள் : 11 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


ஆசிரியர் : வால்மீகர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25 x 21 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


22- வது தொகுப்பு 


149 


தொடக்கம் : 


பனிப்படு சீலை தன்னைப் பயனுட னெய்யில் தோய்த்து 
மணிக்கிடை சுத்தி வைத்து மாறு நாழிகையே சென்றால் 
தனிப்புடன் அவுள்த்துப் பார்க்கில் சுகமுடன் வாத னாடி 
தனிப்புடன் சூடு கொண்டால் சாவில்லை பிழைப்பான் தானே ! -1 


மூடி : 


ஆடையை நனைத்துச் சுத்தி 

அணிக்கிடை குறிப்பு நெய்யில் 
ஊடவே சுத்திப் பார்த்து 

உள்ளதோர் நன்மை தின்மை 
தேராய்ந்து பார்த்து 

சிகதலம் விளங்க நாளும் 
நாடிய வால்மீகர் சொன்னார் 

நானொன்று மறிந்தி டேனே 


நெய்சீலை சூத்திரம் முற்றும் 


குறிப்பு : 

இதில் , முன்போல துணியை நெய்யில் நனைத்து மணிக்கட்டில் சுற்றி சற்று 
நேரம் கழித்து அவிழ்த்துப் பார்க்கும்போது உள்ள நிலைகண்டு சாவு எப்போது என்று 
சொல்லுமாறுளது . 


வரிசை எண் : 3418 


சுவடி எண் : 1080 - f 


நாடி குணங்கள் 


ஏடுகள் : 10 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 25 x2 ) செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : வால்மிகர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை ) : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


உள்ளங்கால் முழங்கால் 

பள்ள மிகுந்ததோர் மூக்கு ரண்டும் 
துள்ளிய பிடிதோ டண்டை 

சுத்தியே நெத்தி மூக்கு 


150 


தமிழ்ச் சுவடிகளின் 


தெள்ளி யுச்சி சூத்திரம் 

செப்பிய நாடி குணங்கள் 
மெள்ளவே குறித்துக் கொல்லாம் 

விரித்திடு வால்மீகர் தாமே . 


-1 


-- 


முடிவு : 


கலங்கொம்புக் குணம் 
கலங்கொம்பு மேகங்களை யறுக்குந் தோஷம்போம் 
சலங்கொண்டு பின்னாகத் தள்ளும் 
பிலங்கொண்ட ஆமையளுங் கோட்டுக்கய்யகலுங் 
கனங்காஷம் போமே . விளிபல நோய் போம் 
பூனாக நீர்ச் சிறுப் பைம் போகஞ் சுரஞ் சன்னி மானே 

இளைப்பு . 


குறிப்பு : 


இதில் , உள்ளங்கால் , முழங்கால் , மூக்கு , நெத்தி , உச்சி முதலானவைகளின் 
குணங்கள் கூறப்படுகின்றன . 


மேலும் , விஷதோச குணம் கிஷ்ட்டின சிஞ்ஞை சுரம் 

வரும் 

வாறு , தோசம் 
வரும்வாறு , நாறுத்தம் பிஞ்சிறுடைய குணம் , முதலியன உள்ளன . குண வாகடம் 
போலுள்ளது . 


கடைசி ஏட்டின் பின்புறம் , நெஞ்செரிப்புக்கும் , அதிசாரத்துக்கும் மருந்து எழுதப் 
பட்டுளது . 


வரிசை எண் : 


3419 


சுவடி எண் : 1681 < a 


(குணவாகடம் ) 


கி . எண்ணிக்கை : 100 


ஏடுகள் : 3 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 


அளவு : 18x3 செமீ 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை ! முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


22 வது தொகுப்பு 


151 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குரு முன்னிற்கவும் 
ஆயிரங் கடவுளானை அடியினைப் போற்றி 
தீதுறு வியாதி தன்னை தெளிவுட னறிய வேண்டி 


முடிவு : 


நிலையிட்டே வாத்தை சொல்லுவதும் 

நீதியல்லாதென வுணர்ப்பதுவும் 
மால பிறகழு மகித்து தவமாதே 

இத்த பித்தத்தின் குணமிதுவே . 


-16 


குறிப்பு : 


இதில் தலைப்பு இல்லை பாடல் அமைதிகண்டு தலைப்பு தரப்பட்டது . இது , 
எமது சுவடி எண் 761 - aD - 1525 போன்றது . பிழைகள் அதிகம் . 


168 - b 


வரிசை எண் : 


3420 


சுவடி எண் : 


நாடி சாத்திரம் 


ஏடுகள் : 14 


) 


கி . எண்ணிக்கை : 450 


13x3 செ.மீ 


அளவு : 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


கரிமுக னடியை வாழ்த்திக் 

கைதனில் நாடி பார்க்கில் 
பெருவிர லங்கு லத்தில்ப் 

பிடித்துட னடுவே தொட்டால் 


முடிவு : 


தண்ணீரை சரியாக விட்டு 
இறுத்து ஆழாக்குத் தண்ணீர் 
குடுக்கவும் . கறிவேணு மென்றால் 
குடுக்கவும் . கிராணியாம் பாடமுத்து 


152 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதில் , தலைப்பு இல்லாததால் பாட்டமைதிகண்டு தலைப்பு கொடுக்கப் 
பட்டது . பின்னர் உள்ள செய்யுட்கள் வைத்தியம் பலவற்றைக் கூறுகின்றன . 


வரிசை எண் : 3421 


சுவடி எண் : 


1681 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 18x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


சத்தி குன்மத்துக்கு நெய் 


நேர்வாளங் குருநஞ்சு போக்கி பலம் - 5 
வெள்ளைப் பாசாணம் பலம் - 1 
நல்லெண்ணை - க்கு 
தேங்காய் நெய்க்கு 
கள்ளிப்பால் ஆழாக்கு . 


முடிவு : 


வெள்வெங்காயம் மிளகு யிதுவெல்லாம் , 
கூட்டி யிடிச்சு பசுவின் நெய் 
னாழி நெய் கூட்டி வேகவைத்து 
வண்டுகட்டிக் கொண்டு முப்பது நாள் 
குடுக்கவும் 


ன்னை , 


குறிப்பு : 

இதில் , கெற்ப விப்புருதிக்கு , குடல் வாதத்துக்கு எண் குறைநோவு 
வெளுப்புக்கு , முலைக்குத்துக்கு மருந்து , ஆறாத புண்ணுக்கு எண்ணெய் , 

வாதக் 
காப்பன் , சிலேற்பன பித்தம் , தலை நோக்காடு நிற்கும் ஈர எண்ணெய் , முதலான 
பல அரிய மருந்துகள் சொல்லப்பட்டுள்ளன , 


- + + + 


22 வது தொகுப்பு 


153 


வரிசை எண் : 


3422 


சுவடி எண் : 1681 - d 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 


50 


கி . எண்ணிக்கை : 


1800 


அளவு : 18 x 3 செ.மீ. 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : 


மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


யை 


தோல்ச் சீவிப் 
யினாலே ஒருகாயாய் எடுத்து 
அரைத்து நல்லெண்ணை விட் ...... 
சீலையில் பொட்டணங் கட்டி நல்லெண்ணை 
யிலே விளக்கேத்தி விலக்க 


மாவு : 


வெத்தலை சீரலைபகாத்து எட்டு னாளைக்கு 
ஒருக்கால் மருந்து கொடு வரவும் 
யிந்தப்படி ரண்டு மாசம் தின்னதீரும் . 
பக்கவிசை யாறு விழும் 


குறிப்பு : 

இதில் , மூன்று ஏடுகளுக்குப் பிறகு 2 ஏடுகளில் மந்திர , யந்திரங்களும் , 
மாந்திரீகமும் எழுதப்பட்டுள்ளன . 


மாட்டுயெரு வியாதி நசியம் , துரிசு சுத்தி விபரம் எலிகடிக்கி , ஆறாத புண் 
ணுக்கு , மாடு சோளப்பயிர் தின்றால் கொட்டை பூ தின்றால் மருந்து , தேளுக்கு 
மருந்தீட்டுக்குக்கு , வைத்தியத்துக்கு மருந்து முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 3423 


சுவடி எண் : 


1681 - e 


நாடிப்பரீட்சை 


ஏடுகள் : 14 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 18 x 3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


154 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாசு . 


கருமுக னாடி வாழ்த்தி 

கைதனில் னாடி பாக்கில் 
பெருவிர லங்கு லத்தில் 

பிடித்தடி நடுவே தொட்டால் 


முடிவு : 


உள்ளிட்ட வால்மிளகு கூட்டவும் 
தண்டி திரபிவிக்கய்ய - . 
இவையெல்லாம் கிஷாயம் வைத்து 
குடுக்கவும் , தீரும் . 
போர்மாந்த மென்றவாறு 


குறிப்பு : 

தலைப்பில் , நாடிப்பரீட்சை என்பதோடு சர நூல் வாகடம் என்றும் உளது . 


இதில் , தலைவலி தயிலத்துக்கு , வயறு பேதிக்கு மருந்து , புரைவிழுந்த புண்ணுக்கு , 
மூலக்கிராணிக்கு , குறுக்கு வலிக்கு , செவி னோவுக்கு . வாடைக்கு , செக்கில் எண்ணெய் 
வாரமல் தடுக்க , ரெத்த திரசிக்கி முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


SK 


வரிசை எண் 


: 


3424 


சுவடி சண் : 1681 - f 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 1833 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து - தமிழ் . 


தொடக்கம் : 


வை கீரை இது கூட்டவும் . புளி 
புகையிலை அவபத்தியம் . மறுபடி 
ஒன்றும் ஆகாது . இந்த மருந்து 
ஒரு மண்டலம் சாப்பிடவும் 
யெட்டனாள் தலைக்கு கஞ்சிதெளு 
வாத்து தலை முழுகவும் . 


22 - வது தொகுப்பு 


முடிவு 


அந்தக் காயை அரைத்து சிறுக 
உருட்டி 2 ஒத்தியெண்க்குப் போர் 
போது பாக்கு வெத்திலை யுடன் தின்ன 
ஆண வழகும் . தண்ணீர் குடிக்க விடும் . 


குறிப்பு : 


உதிரி ஏடுகளாக உள்ளன . 


இதில் , மாலைக்கண்ணுக்கு , பிள்ளையள் மாந்தத்துக்கு மருந்து , பல பிணி 
யளுக்கும் , மஞ்சக்காமாலைக்கு மருந்து முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 3425 


சுவடி எண் : 1682-3 


அகத்தியர் வைத்தியம் -16 (சித்தர் பாடல் -16) 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 100 அளவு : 

22x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : & வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவ 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 764 - c / D - 1531 போன்றது . சித்தர் பாடல் - 16 என்றே 
தலைப்புளது . இறுதியில் பச்சை பதினாறு முற்றும் என்றுளதால் , அகத்தியர் 
பச்சை -16 எனவும் ஆகும் 


வரிசை எண் : 


3426 


சுவடி எண் : 1682-5 


அமுதார்த்தக் குளிகை 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 22x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


156 


தமிழ்ச் :: . 15 ... ன் 


தொடக்கம் : 


அமுதார்த்தக் குளிகை 
மஞ்சள் ஒரு விராகனிடை நோக அரைத்துக் 
கால்படி எலும்பிச்சம் பழச் சாத்தில் 
கரைத்து அதில் ரெண்டு விராகதிடை 
நாவிபோட்டு எட்டு நாள் ஊற வைத்து 


முடிவு 


: 


கோடாக் கினிக் குளிகை 


இரதம் பச்சைனாவி நெல்லிக்காய்க் கெந்தகம் 
அரிதாரம் வெண்காரம் நெரி விரம் , 
சாதிலிங்கம் சுக்கு நாக்காய் நெல்லிப்பருப்பு 
கடுக்காய் காந்தம் நேர்வாளம் திப்பிலி 
ஆக மருந்து பதினாலும் 


குறிப்பு : 


இதில் , அக்கினிக் குமார குளிகை , நளிர் பதி நாராயணன் . சுரநவமணி , 
கஸ்தூரி மாத்திரை , சிந்தாமணி மாத்திரை , சூரியப் பிரபை மாத்திரை , கோடாக் 
கினிக் குளிகை ஆகிய குளிகைகள் உள்ளன . 


வரிசை எண் : 


34277 


கவடி எனை : 


1582 


நவரெத்தின சிந்தாமணி எனும் 

வச்சிர சிந்தாமணி 


ஏடுகள் : 90 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 22 x 3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடலில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


சாழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


முத்துப் பவளம் மாணிக்கம் வயிரம் 
வயிடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் 
பச்சை , நீலம் இந்த நவரெத்தினங்கள் 
வகைக்கு பணவிடை 5 


- 


22 - வது தொகுப்பு 


1 


r ம் பிள்ளை பெத்தவள் முலைப்பால் படி ! 
வாங்கிவந்து பீங்கானில் வைத்துக் கொண்டு 
கருங்கல்லினாலே நேத்தியாகப் பண்னின குழிக்கல்லில் 


பிப்படி வியாதியினுட பிலன் கண்டு குடுத்து வரவும் 

சறுவ வியாதியுந்திரும் , சறுவ சஞ்சீவித் தயிலம் முகிந்தது 
முற்றும் குரு கடாட்ச முண்டாக வேண்டியது 

ஸ்ரீ அடைக்கலங் காத்தவள் 


துணையாக வே 


ணு 


ம் 


குறிப்பு : 


இதில் , நவரெத்கின சிந்தாமணி செய்கின்ற விதம் மிகவும் அரிதாகவும் பெரி 
தாகவும் உள்ளது மேலும் வாதராச்சதன் , தாளக்செந்தூரம் , லோகசெந்தூரம் , காந்த 
செந்தூரம் , பவள பற்பம் , காந்த பற்பம் , மூலத்துக்கு , மூலக் கடுப்புக்கு மருந்து , 

கிராணிக்கு , ரெத்தக்கிராணிக்கு , தீராப் பிரமியத்துக்கு முதலான மரூந் 
துகள் உள்ளன . 


பல 


வரிசை எண் : 3428 


சுவடி எண் : 


1682 - d 


சன்னி பதிமூணுக்கும் குணம் 


கரடு கள் : 5 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 22 , 3 செ.மீ 
பக்த்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


தந்தரீக சன்னிக் குணம் 


தந்தரிக மெப்பொழுதும் பொல்லா தாகும் 

சலிப்புடனே உடல்நொந்து தாக முண்டாம் 
சந்ததமு மாராட்ட மிருமல் பீனீர் 

தலைநொந்தே உடல்காயும் தகமையோடு 


முடிவு : 


சறுவ சன்னிக்கும் கிசாயம் 
திசமூல மரத்தை சுக்கு 

சிறுமூலம் பெரிய மல்லி 


158 


தமிழ்ச் சுவடிகளின் 


வசமான கன்றங் காரி 

வறளின் தாதளை முள்ளி 
தசமான சித்தா முட்டி 

பூசணி தழுதாளை வேரும் 
நிசமாகும் மிறக்கிசாயம் கொண்டால் 

நிலைகெட்டோடும் சருவ சன்னியெல்லாம் . 
ஆக சன்னி பதிமூணுக்கும் குணமும் மருந்தும் முகிந்தது . 
குருவுண்டு அடைக்கலங்காத்தவள் துணையாகவும் 

குருசாமி துனையாகவும் . 


குறிப்பு : 


எண் 


109 - D - 166 சன்னி பதிமூன்றுக்கும் 


வகை 


இது , 

எமது சுவடி 
என்பது இதனுடன் காணத்தக்கது . 


வரிசை எண் : 


312g 


சுவடி எண் : 1682 - e 


குணவாகடம் 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : 


22x 3 செ.மீ 


ஏடுகள் : 211 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


தோஷம் நாலுக்கும் பெருவிஷமம் 
தோஷ மாத்த சினாலி தோஷம் சீதசிஞ்ஞை 
தோஷம் , கிஷ்ண்ண சிஞ்தை தோஷம் 
இந்த நாலு தோஷத்துக்கும் குணம் 


ஒருபோது யிருபோது முப்போ துக்கும் 

உத்தகுளிர் காச்சல்வந்து நிற்கும் போதும் 
மறுபோது புளகஞ்சீர் நோயு மீறி 

வாதிக்கும் மனாவதனில் முள்போல் தொன்றும் 


முடிவு : 


சீலைமண் செய்து வெயிலில் வைத்து 
உலந்த பிறகு ஒரு சாணாளங் குழிவெட்டி 


22 - வது தொகுப்பு 


159 


யிறு சாண கலம் விஸ்தீரணம் வெட்டிப் 


பசுவின் சாணம் .......... 


தரி : 


இதில் , தலைப்பு இல்லை . சுவடி செய்யுள் நலம் கண்டு தலைப்பு கொடுக்கப் 


பட்டது . 


இதில் , சுரம் வரும் வாறு , சுரவீக்கக் குடிநீர் , கெற்பிணி சுரத்துக்கு , வாத 
சிலேட்டுமத்துக்குக் கிஷாயம் , பித்த சிலேட்டும் சுரத்தின் குணம் , சிலேட்டுமசுரத்தின் 
குணம் , பாஷாண சுத்தி , தாம்பிர பஷ்பம் , லவண சிந்தூரம் , தரம்பிரபஷ்பம் முதலான 
பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3430 


சுவடி எண் : 


1682 -f 


சஞ்சீவி வாகடம் 


கி , எண்ணிக்கை : 150 


ஏடுகள் : 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : திருமூலர் 


அளவு : 22x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


மாத்திரையள் செய்யும் விபரங்கள் 
நாபி , சூதம் , மனோசிலை , கெந்தகம் 

நல்ல லிங்கம் அரிதாரம் திப்பிலி 
நேர்வாளமும் வெங்காரம் வீரமும் 

நெரி விஷமொடு நிரை சரி கூட்டி 


மூடிவு : 


காத்துமாவில் புடம் போட்டு 
நன்னாயிக் குளிர ஆரவிட்டு எடுத்து 
வைத்துக்கொண்டு வியாதியளுக்கு 
அனுப்பானங்களி லிடவும் . மாத்திரையளுக்கு 
யிந்தப்பிரகாரம் செய்து கூட்டிக்கொள்ளவும் . 

சஞ்சீவி வாகடம் முகிந்தது . முற்றும் . 


தமிழ்ச் சுவடிகளின் 


160 


காலம் : 


சறுபசித்தி வருஷம் , அற்ப்பிசை மாதம் 21 - ந் தேதி 
சோமவாரம் விடிஞ்சு பத்து னாளியலுக்குள் எழுதினது . 


முற்றும் . பெரிய கன்னம னாயக்கர் குமரான் நாராயணசாமி எழுதி நிறைந்தது . 
முற்றும் . 


குறிப்பு : 

இது , குறை சுவடிபோல் தோன்றுகிறது , நடுவில் தன்வந்திரி வாகடம் எழுதிய 
ஏடு ஒன்று உளது . 


வரிசை எண் 


சுவடி எண் : 1682 - g 


3431 


: 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 


4 


கி , எண்ணிக்கை : 50 


அளவு : 22 x3 செமீ . 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


விரும கல்ப்பம் கொண்டு வந்து 
அமுரி விட்டு ஓவர்மண் கூடக்கரைத்து 
அடுப்பி பனித் தண்ணியில் கரைத்து 
விறும கல்ப்பங் கூடப் போட்டு 


முடிவு : 


பஞ்சு வைச்சு கொஞ்சத் தீயெரிக்கப் 
பஞ்சில் நெருப்புப் பிடிச்ச வுடனே 
யெடுக்கச் செந்தூரம் 


குறிப்பு : 


இதில் , தலைப்புப் பகுதி ஒடிந்துள்ளதால் , மருந்துகள் அறியக்கூடவில்லை . தாளக் 
பற்பம் என்ற ஒரு தலைப்பு தெரிகிறது . 


22 - வது தொகுப்பு 


161 


வரிசை எண் : 


3432 


சுவடி எண் : 


1683 - a 


ரோமரிஷி குருநூல் சூத்திரம் - 50 


ஏடுகள் : 


13 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 30 x 3செ.மீ. 
ஆசிரியர் : ரோமரிஷி பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் , 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஹரி ; ஓம் நன்றாக குருவாழ்க 

குருவே துணை 


வராணமா முகத்தோனும் வல்லபையுங் காப்பு 

வாக்கிலிருந் தோதுகின்ற வாணி காப்பு 
பூரணமாய் நிறைந்தகுரு நாதன் காப்பு 

புகழ்பெரிய சித்தருட பாதங் காப்பு 
தாரணிக்குள் குருவருளால் அன்ப துக்குள் 

சகலசித்துங் கைவசமாய் தானே சிக்குங் 
காரணமாய்ச் சொல்லிவிட்டேன் வளலை யாதி 

கருத்தெரிந்தால் ரசவாதங் கைக்குள் ளாச்சே ! 


மூாவு : 


பாரய்யா முடியைவிட்டு அடியைத் தொட்ட 

பாதகரே நீங்களென்ன வாதம் பாத்தீர் 
ஊரய்யா சுடுகாடு சுத்தப் பொட்டல் 

உள்ளிருக்கும் அடிமுடியை யுத்துப் பாரு 
காரய்யா அடிமுடிக்கு மூல நூந்து 

கண்டீரே கடல் நீரின் கருவைத் தானும் 
ஆரய்யா காண்பதுவும் யோகி காண்பான் 

அய்யனே குருனூலம் பதுதான் முந்தே ! 


-- 51 


ரோமரிஷிசாமி யருளிச் செய்த குருநூல் சூத்திரம் 
அன்பதும் எழுதி நிறைந்தது முற்றும் 

குருபாதமே துணையாக வேணும் 
வாலாம்பிகை துணையாக வேணும் 
மனோன்மணி துணையாக வேணும் 

மீனாட்சி துணையாக வேணும் . 
குறிப்பு - 

இதில் , சிதம்பர பூசை , முப்பு விபரம் , சாதிலிங்கக் களங்கம் ; வெடியுப்புச் சுன்னம் 
ஆகியவை உள்ளன . 
11 

XX + X * 


162 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் 3433 


சுவடி எண் : 1683-6 


அகத்தியர் வேதாந்தம் - 54 


ஏடுகள் : 


7 


கி . எண்ணிக்கை ! 


200 


அளவு : 


30x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
காசினியில் மானிடர்க்குப் பிணியே நீங்க 

கருத்துடைய அகஸ்தியனார் பாடல் செய்த 
வேசினிய நவசித்திரக் குழம்பு தன்னை 

வேதாந்தம் பாடிவிட்டேன் சித்தியாக 
ஆசினியில் சித்தாந்த மடக்கிப் போட்டேன் 

அரியார்கள் சுத்திசெய்து ஆட மாட்டார் 
மோசினிய சாபங்கள் நிவர்த்தி செய்ய 

முன்குடுக்குந் தாம்பூல யாதி சொன்னேன் 


- 11 


முடிவு : 


எரித்திடுவார் யிருளுகுந்து வெந்த தண்ணீர் விட்டு 

எரித்திடவே மனோசிலையும் சுத்தி யாச்சு 
மரித்திடுவா ரில்லையப்பா துரை கட் கெல்லாம 

மாகுமகஷ்த்தான தாளகத்தின் சுத்தி கேளு 
பரித்திடுவாய் தாளகத்தைப் பணம்போல் வெட்டி 

பருஞ்சீலை தனை மடித்து 


குறிப்பு : 

இதில் , சரக்குச் சுத்தி , பொரிக்கார சுத்தி , மனோசீலை சுத்தி ஆகிய தலைப் 
புகள் உள்ளன . இந்நூல் முழுதும் எழுதுவதற்கு ஏடுகள் ( வெற்றேடுகளாக ) விடப் 
பட்டுள்ளன . 


22- வது தொகுப்பு 


163 


வ 


ரிசை எண் : 3434 


சுவடி எண் : 1683 - c 


ரோமரிஷி - 500 


ஏடுகள் : 146 


கி . எண்ணிக்கை 


: 2500 


அளவு : 30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : ரோமரிஷி 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


மூலமதி லாதார முடிவில் நின்ற 

முர்த்தியெனுங் கிணேசனுட பாதங் காப்பு 
சாலமெல்லாம் கடந்து நின்ற தாயின் பாதம் 

சனகாதி மூலருட . பாதம் போற்றி 
காலமெனும் பிறப்பிறப்பு கடந்து நின்ற 

கருணைதரும் நந்தீசர் பாதங் காப்பு 
ஆலமுண்ட கண்டருடன் பாதம் போற்றி 

அஞ்ஞத்தை யானுரைக்க அன்பாத்தாளே காப்பே 


முடிவு : 


கேளடா புசுண்டருமோ யெனக்குச் சொன்னார் 

கிருபைபெற்ற மனதனத்தைச் சொல்லி வேன்யான் 
கோளடா வாராது துரித ஞானம் 

கொட்டினேன் அஞ்ஞத்தில் கருவை யெல்லாம் 


பாள 


506 


............ 


............ 


குறிப்பு : 


இது . எமது சுவடி 

எமது சுவடி எண் 538 / D - 1141 போன்றது . 


இதில் 507 செய்யுட்களிருக்க வேண்டும் , 505 பாடல்களே உள்ளன . 


164 


தமிழ்ச் சுவடிகளின் 


. 


வரிசை எண் : 3435 


சுவடி எண் 


1684- a 


அகத்தியர் - 16 


ஏடுகள் : 4 } 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 171 x 3 செ . மீ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


சுவடி 


எண் 


764 -CD - 1531 அகத்தியர் 


வைத்தியம் 


இது . எமது 
போன்றது . 


16 


இச்சுவடியின் தலைப்பில் சித்தவெண்பா என்றுளது . 


வரிசை எண் : 3436 


சுவடி எண் : 1684-6 


தன்வந்திரி வாகடம் 


கி . எண்ணிக்கை : 1000 


ஏடுகள் : 55 % ( 36-40 எடு கள் இல்லை ) 
அளவு : 171x3 செ.மீ. 

பக்கத்திற்கு : வரிகள் 
பொருள் : மருத்துவம் நிலைமை : நல்ல நிலை 
எழுத்து : தமிழ் . 


ஆசிரியர் : தன்வந்திரி 
முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 
பூர ( ண ) மா யுள்முலப் பொதிற் சூடாய் 

புகையெழும்பி மேகமதாய் சிரசில் சூடாய் 
காரணமாய் நீரெழும்பிப் பீனிசம்போல் கொள்ளும் 

கனலெழுந்தே வாயுவதாங் காபால மெல்லாம் 


முடி : 


போச்சென்றேன் குட்டவகை பதினெட்டுந்தான் 

முனிையான குனியங்கள் பில்லி எல்லாம் 
காக்கென்ற தயிலமது வரிச மூள்கி 


22 - வது தொகுப்பு 


165 


கடலில்புக்கு மேகராசாங்கந் தாலே 
ஆச் சென்றேன் ....... 


148 


...... 


குறிப்பு : 

இதில் , சயத்துக்கு , பாண்டு கிறாணி வகை , கரிச்சாலை லேகியம் , மூலக் 
குணம் , மூல கற்மம் , சூலை பதினெட்டுக்கும் மேக ராசாங்கத் தயிலம் முதலியன 
உள்ளன . பிழைகள் மலிந்துள்ளன . 


இது , அகத்தியர் கர்மகாண்டம் 300 - ன் தொடக்கப் பாடலைக் கொண்டுள் 
ளதால் , அந்த தலைப்புள்ள சுவடியோ என்ற ஐயம் எழுகிறது , 


வரிசை எண் : 3437 


சுவடி எண் 1684 - c 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 48 ( 53-100 ) கி , எண்ணிக்கை : 1000 

அளவு : 171x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


மூணு நாள் குடுக்கவும் , மறு பத்தியம் 
உப்பு வறுத்து கூட்டவும் , முளகு 
சிறுகீரை கூட்டவும் . வியாதி தீரும் 


குருவுண்டு . 


முடிவு : 


காதில்ச் சலம் , இரைச்சல் வை நிற்கும் 

குருவுண்டு 
சந்திரனையும் சூரியனை சனியனையும் 
புமது சூரணம் பண்ணி சாப்பிடப் பச்சி 
வாதம் , குல்மம்ந் தீரும் . 


குறிப்பு : 

இதில் , தொடக்கம் 52 ஏடுகள் இல்லாததால் தலைப்பு தெரியவில்லை .. 
முடிவில்லாத குறைசுவடியானதாலும் தலைப்புகாண இயலவில்லை . 


166 


தமிழ்ச்சு வடிகளின் 


இதில் , நீர்க்கோர்வைக்கு , நீராம்பல் , விஷபாகத்துக்கு ஊது காமாலை , சோகை ! 
பித்தபாண்டு , இரத்த பிரமியம் , சீப் பிரமியத்துக்கு , சந்தனாதித்தயிலம் , ராமபாணத் 
தயிலம் முதலான தலைப்புகள் உள்ளன . மருந்துகள் செய்முறையும் , தீரும் வியாதி 
களும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3438 


சுவடி எண் : 1684 - d 


மாந்திரீகம் 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 171 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4- 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 
ஓம் கணவனைக் கொன்ற ) ண்ட சண்டாளர் 
என் முக்கண்ண மகன் யிவனை முப்புறு 
திங்கள் புத்தடி நிற்கும் விசமாக 


முடிவு : 


ஸ்ரீ இராமசெயம் 
ஓம் நய சுட்டே கட்டு நாய் கூறு கட்டு 
நீ கட்டுலே நாற்பு பூவே தூரியு ஓம் . 
குருவே துணை 

( சக்கரம் உள்ளது ) 


குறிப்பு : 

இதில் , மந்திரங்களும் சக்கரங்களும் உள்ளன . 
இடையில் ஒரு மருத்துவ ஏடு உள்ளது 


22- வது தொகுப்பு 


167 


வரிசை எண் : 3439 


சுவடி எண் : 


1685 


அகத்தியர் 


600 


ஏடுகள் : 131 


கி . எண்ணிக்கை : 


4000 


அளவு : 30x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


சிறிது பழுது 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க 

குருவே துணை . 
ஆதியெனும் பராபரமாய் அண்ட மெல்லாம் . 

அறிவோமென் றேவுதித்த அனாதி பாதம் 
சோதியெனு மனோன் மணியாம் வாலை பாதந் 

துலங்குகின்ற மாலயனை துதித்து நன்றாய் 
நீதியுள்ள முனிவரென்பார் பாதம் போற்றி 

நிஷ்களா னந்தகுரு பாதம் போற்றி 
வேதியர்கள் நான்மறையைத் துதித்து நாளும் 

வேல் முருக னைங்கரனைப் போற்றி செய்வாம் . 


- 1 


முடிவு : 


கூறுடன் சகலமான வியாதியுங் குடிபோ மென்று 
பாரினில் சனங்களுக்கு சிந்தாமணியெனும் கருவோமே ! 


- 603 


காலம் : 


துற்முகி வருஷம் மார்கழி மாதம் 7 - ந் தேதி மங்கள வாரதினத்தில் 
திறையோதசியும் ரோகணியுங் கூடின சுபதினத்தில் சந்தன அடைக்கலம் 
பிள்ளை குமாரன் ஆறுமுகம் அகத்தியர் அருளிச் செய்த வயித்தியம 
நடுக்காண்டம் 603 எழுதி முகிந்தது . முத்தும் . வாலை மானோன் மணி 
துணையாகவேணும் , 


குறிப்பு : 

இதில் , காரீய செந்தூராம் , தாம்பிர செந்தூரம் , ரசபற்பம் , பெரும்பாடு ரெத்த 
பித்தத்துக்கு நெய் , கோடா குளிகை மாத்திரை , பாண்டு லேகியம் , சயக்காச்சலுக்கு , 
கோரோசினை குளிகை , ரெத்த பித்தத்துக்கு , கபாலச்சன்னி , மண்டைக்குத்து , 
காதடைப்புக்கு . கண்டமாலைக்கு , நடுக்குவாதத்துக்கு . ஆனந்தத் தாண்டவன் 
மாத்திரை , ராமபாணம் 

சுரத்துக்கும் , சுப்பிர தீபக்குளிகை முதலான 
பல தலைப்புகள் உள்ளன . இடையில் சில செய்யுட்கள் இல்லை . 


சகல 


168 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3440 


சுவடி எண் : 1686 - a 


அகத்தியர் - 1500 


நாடி 


ஏடுகள் : 19 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : 30x3 செ.மீ. 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : 


மருத்துவம் 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி 

எண் 872 / D - 1816 நாடியின் குண 
போன்றது . மேலும் இது சுவடி எண் 301 - h / D - 539 , போன்றது . 


வாகடம் ( 1500 ) 


அகத்தியர் 1500 ல் முதற்பகுதி மட்டும் உளது . 


வரிசை எண் : 


3441 


சுவடி எண் : 1686 - b 


வாயுவு 10 - க்கு பேருங் குணமும் 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 30X3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


: மிகப் பழுது 


தொடக்கம் : 


வந்த நற் பிராண நபானன் 

வளருமா வியான்ன் னோடு 
தந்தமுன் னுதானன் மிக்க 

சமானனும் நாகன் கூர்மன் 


முடிவு 


மந்திரநிற் கோசந் தானம் 

மறையவர் முனிவர் சொன்ன 
இந்திரத் திசை சேர் வாய்வு 

யென் றிது யறிந்து பாரே ! 


10 


சந்த்தன் குருசாமி துணை . 


169 


22 -வது தொகுப்பு 


குறிப்பு : 


இதில் , 10 வாயுக்களின் பெயர்கள் , அவற்றின் செயல்கள் கூறப்பட்டுள்ளன . 


1686 


வரிசை எண் 


. 


3442 


சுவடி எண் : 


ஊழி வைத்தியம் ( அகத்தியர் பத்தாங் 

காண்டம் ) 


ஏடுகள் : 


3 


கி . எண்ணிக்கை : 70 


அளவு : 


30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


- 200 


அவமாம் நாக்குத்தான் ............. லெட்சணமே ! 


ஆதிமூலம் லெட்சிக்க வேணும் 

மனோன்மணி துணையிருந்து காப்பாற்றவும் 


நூல் 


கேளப்பா ஊளியென்ற காத்தைச் சொல்வேன் 

கெடியான சாமளா தேவி யாலே 
னாளப்பா மைப்போலே கருத்து நிற்குங் 

கண்ணுக்குத் தோற்றாது கடின மெத்த 


சோதியுடன் வந்ததொரு வூளி யுந்தான் 

சொல்லுமுன்னே போகுமடா துன்பம் நீங்கும் 
வியாதியுடன் மூதண்டங் கொண்டு வந்தால் 

யென்மகனே வூளியது ஒதுங்கிப் போகும் . 


ஸ்ரீ ராம செயம் 
சாமளா தேவி துணையாகவும் 
தெட்சணாமூர்த்தி பாதமே கெதி . 


170 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதன் , தொடக்கத்தில் முன் சவடி ஏதோ ஒன்றின் கடைசிப் பாடல் முடிகிறது - 
பின்னர் நூல் தொடங்குகிறது . 


எண் 


எமது சுவடி 

465 - a / D - 1030 ஊழி வைத்தியம் போன்றது . 
சுவடியில் இந்தத் தலைப்பு இல்லை . செய்யுள் அமைதி கருதி தலைப்பிடப்பட்டது ! 
தலைப்பில் அகத்தியர் பத்தாங் காண்டம் என்று மட்டுமே உள்ளது . 


* * * 


1686 - d 


வரிசை எண் : 3443 


சுவடி எண் : 


பித்தம் நாற்பதுக்கு குணம் - பிரதான பித்த 

குணம் , படுவாசய குணம் 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 50 


அளவு : 30x3 செ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பித்தத்தின் குணங்கள் தன்னில் 

பிரதான பித்த மாகில் 
மெத்தவே கடுத்து ளைந்து 

மேனியுங் கருகிக் காட்டும் 


முடிவு : 


தக்கதாங் கருப்பந் தன்னை 

தவித்திடுங் களவு தன்னில் 
கக்கிடுஞ் சுக்கு லத்த 

கக்கில நாளுங் காந்து 
மிக்கிர கக்கி லம்போல் நீரில் 

வெள்ளை காணும் கண்டால் 
சுக்கில பித்த மென்று 

சொல்லினர் சுருதி நாலோர் 


* 10 


குறிப்பு : 

இதில் , பித்தத்தின் குணங்கள் , மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


22. வது தொகுப்பு 


171 


வரிசை எண் 


3.144 


சுவடி எண் : 1686 - e 


சுரதோஷ நாளறியும் படி 


ஏடுகள் : 4 


கி . எண்சரிக்கை : 


100 


அளவு : 30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


முழுமை 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆமப்பா சுரதோசத் தாண்மை யெல்லாம் 

அறைந்திட்டேன் முன்தேதா னடக்க மாக 
ஒமப்பா நட்சேத்திர மலத்தை தொந்தம் 

முற்றுக்கேள் புலத்தியனே மச்சமுனி நீங்கள் 
வேமப்பா அசுபதி நாள் வந்தசுரந் தானும் 

விட்டுப்போ மெட்டானா ளப்பா 


முடிவு : 


தொந்தமென்ற வுயிர்மீளும் வாதம் பித்தங் கீழே 

சுழன்றுதான் செலேற்பனத்தில் துடரு மாகில் 
தொந்தமொன்ற மருந்தேது தடுப்பா ராறு 
துஞ்சுவார் பட்சத்தில்த் துஞ்சு வாறே 

மனோன் மணிதுணை 


குறிப்பு : 

இதில் , இன்ன நட்சத்திரத்தில் சுரம் வந்தால் இத்தனை நாளில் தீரும் என் 
றும் , வாரமும் . நாளும் பகையறியும் படி , வாதசுரம் அவத்தை , பித்த சுர அவத்தை . 
செலேற்பன சுர ஆவத்தை என்று முள்ளன . 


* * * * 


வரிசை எண் : 


3445 


சுவடி எண் : 1686 


அகத்தியர் நாடி சூத்திரம் 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 30x3 செ.மீ 


ஏடுகள் : 33 
பகத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


தமிழ்ச் சுவடிகளின் 


172 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


சீர்கொண்ட வயித்திய னாதர் திருவுளஞ் 

சிறந்து நன்ம்பால் 
பார் கொண்ட நோயோர் தம்மை 

பார்க்கிற வகையோ டெட்டாம் 
வேர்கொண்ட் நாடி பார்த்து 

மெய்யினைத் தொட்டுப் பார்த்து 
யேர்கொண்ட ரூபம் பார்த்து 


முடிவு : 


மிகுத்த கொட்டாவி நெட்டு யிர்ப்பு 

அவமாம் நாக்குக் குளர அனைத்தால் 
சாத்தியந்தா னன்றியே புவனம் போற்றும் 

அகஸ்தியனார் பூமியில் சொன்ன தூது லட்சணமே ! 


202 


சரசுபதியே நமா . கணபதியே நமா . கணபதி யெங் . சரசுபதியெங் 

சிவாய நம . குருவே துணை . அனுமந்த மூர்த்தியார் பாதமே கெதி 


குறிப்பு : 

இதில் , இடையிடையே ஏடுகள் ஒடிந்தும் , முறிந்தும் உள்ளன . இதில் , வாத 
சன்னி பிழையாக்குறி , பித்தசன்னி பிழையாக்குறி , நீரில் பார்க்கிற குறி . மூன்று 
நாடி நிதானம் , சன்னி நிலை அறியும்படி சன்னி பதிமூணுக்கும் குணம் முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் 


3446 


சுவடி எண் : 1686 - g 


வயித்தியர் லெட்சணம் 


காடுகள் ! 41 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 30x3 செ.மீ 
பக்கத்திற்கு ? வரிகள் ஆசிரியர் அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை மிக மிகப் பழுது முழுமை - முற்றற்றது எழுத்து : தமிழ் 


173 


22 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


வேதியர் ரெண்டாஞ் சாதி 

மிக்க நல் வசியர் மேழி 
மாதுயர் துவச னான்கும் 

மன்னர் ஆயுறு வேத 


X 


X 


வாதுபுரி வயித்தியரே சொல்லக் கேளீர் 

வயித்தியற்குத் தலை மூன்று கண்ணு மூன்று 
" னீதமுட னாலுமுகம் ஆறு கையும் 

நேரான சரீரமெட்டும் பாதம் நாலு 
தையறிந்தால் வயித்தியனாம் வியாதி தீர்ப்பான் 

இதையறியா திருந்தாக்கால் மடைய னாவான் 
சேதமில்லா மனிதரையு மிவனே கொல்வான் 

செத்தசவ மாகுமிவன் செய்மருந்து பொய்யே ! 


அடிவு : 


கூட்டியுறவாகச் சிங்கென்று உருலெச் சந்தான் 
பாங்கியே வடுகனுட சத்தியந்தான் 
பரப்பிரம்மன் மாயனொடு புகரக் கேளே 


குறிப்பு : 

இதில் , பண்டிதன் லட்சணம் , பரியாரி லெட்சணம் முதலான 
கூறப்பட்டுள்ளன . 


லட்சணங்கள் 


ரிசை எண் : 344 


சுவடிஎண் : 1686.h 


சரனூல் 


அளவு : 30x3 செ.மீ 


ஏடுகள் : 

கி . எண்ணிக்கை : 300 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


174 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் மனோன் மணி துணை 


வாராய் பார்பதியே சரசாஷ்த்திர மென்றொரு 
சாஷ்த்திரமுண்டு . அது யெப்படி யென்றால் 
சகலசாத்திரமும் ஒரு குசக் கலமாகவும் சரசாஷ்த்திரம் 
ஒரு தங்க பாத்திரம் போலே யிருக்கும் . 


முடிவு ; 


நாள்தோறும் விசாரிச்சுச் சிவயோகி யானவன் 
இந்தப்படி அறிந்து நடந்தால் நல்ல சிவயோகி 
யாவான் 

மனோன்மணி கிருபை செய்து சரனூல் 

சித்திக்கும் படியாய் தயவு செய்ய வேண்டியது 
குறிப்பு : 

இது பார்வதி தேலியாருக்குச் சிவபெருமான் சொன்னது போல உள்ளது , 
இறுதி மாறுபடுகிறது . 


இதன் இறுதி ஏட்டின் பிற்புற முதல் 12 ஏடுகள் மருத்துவமும் , மாந்திரீகழும் 
எழுதியவை . ஒடிந்தும் முறிந்தும் உள்ளன 


வரிசை எண் : 


3448 


சுவடி எண் : 1687 - a 


அகத்தியர் குருநூல் முப்பு -50 


ஏடுகள் : 21 


கி . எண்ணிக்கை : 350 


அளவு : 30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை; முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 537 b p.714 போன்றது . 
இதன் பின் ஏட்டில் கல்லடைப்புத்தீர மருந்து எழுதப்பட்டுள்ளது . 


22 - வது தொகுப்பு 


175 


வரிசை எண் : 


3449 


சுவடி எண் : 


1687 - b 


குரு நீலகண்டர் -50 


ஏடுகள் : 


14 


கி . எண்ணிக்கை : 


600 


அளவு : 30x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


பொருள் : மருத்துவம் 


ஆசிரியர் : நீலகண்டர் 
முழுமை : முற்றற்றது 


நிலைமை : நல்ல நிலை 


எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 675 - i / D - 13.25 அகத்தியர் 
திருநீலகண்டம் போன்றது . 


வைத்தியம் - சூத்திரம் 


இதில், தொடக்கம் முதல் 47 செய்யுட்களே உள்ளன . 


வரிசை எண் : 


34.50 


சுவடி எண் : 1687 


பூரணாதி லேகியம் 


ஏடுகள் : 


3 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 


30x3 செ.மீ 


பக்கத்திற்கு 6-7 வரிகள் 


ஆசிரியர் ; அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


அத்தி முகவ னடிபணிந்து கை கூப்பிச் 
சித்திதரு பூரணாதி செப்புகிறேன் - வெத்திதரும் 
வேறான சுக்குபெருஞ் சீரகம் மதுரம் 
காறான கிராம்புகனி மிளகு . 


முடிவு : 


விந்தையுட னக்கிளி போலப் 

பசி யெழும்பும் மன்னோம 
பாலன்ன மதக்க வயரெடுக்கச் 

சாப்பிட்டால் நிற்குமது 
காந்தியுண்டாகும் கனக வசீகரமாம் 

மஞ்சேர்ந்த பூரணாதி செய்து முற்று . 


176 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதில் , மேற்படி லேகியம் செய் முறையும் , தீரும் நோய்களும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் 3451 


சுவடி எண் : 1687 - d 


முப்புவழலை 


ஏடுகள் ! 18 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 30 x 3 செ.மீ 
ஆசிரியர் : அறியகூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 
தெளிந்தபெரு நூலெல்லா மாடிப் பார்த்து 

செப்புகுரேன் இதுக்குத்தான் வழலைப் போக்கு 
பொளிந்தமளை யுவாக்காட்டில் சிலத்தைப் பார்த்தால் 

புல்லன்றிச் சிவந்திருக்கும் பூமினாதம் . 


முடி 4 : 

பாதபெறப் பத்தியங்கொள் கற்பூர உப்புப் 

பரு மாற்றம் வென்னீரும் புளியைத் தள்ளு 
ஆகுமடா புகையிலையும் சிற்றின்ப மாகா 

அப்பனே யினி வேரே அரையக் கேளே ! 
குறிப்பு : 

இதில் , ரசகற்பூரம் , காலாந்தக கெவுரி , கல்ப்பூரங்கொள்ளக் குளம்பு , பாண்ட 
கற்பூரம் ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3451 


சுவடி எண் : 1688 - g 


திருமூலர் குணவாகடம் 


எடுகள் : 16 
பக்கத்திற்கு 6 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 500 
ஆசிரியர் : திருமூலர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 30x 3 செ.மீ , 
பொருள் : மருத்துவப் 

எம் 
எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


177 


தொடக்கம் : 


வயது அங்கவினம் 
மந்தன் , ஊமை , குருடன் 

ண்டொன்றில் பொருந்தில்லியாகு 
தாண்மிக வாயிற்றாணி முழுதாளும் 
பாண்மை மிகுந்திடிர்ப் பாயிரத்து மில்லையே ! 


............ 


--8 


முடிவு : 


வியாதிகள் போகவே வெகு நாள்ச் சடமுரப் 
பயாதித் திரை நரை பரங்கத் தவிர்த்திடக் 
கயாதிக் கவனங் கலந்தெங்குஞ் சுத்திட 
அயாதியு ஞானமஞ் சாகுஞ் சித்தியே ! 


-126 


திருமூலநாயனார் அருளிச் செய்த 

குணவாகட முத்துப் பெத்தது . 
குறிப்பு : 

இதில் முதல் ஏடு இல்லை . இடையிடையே செய்யுட்கள் இல்லை . ஆண் , பெண் . 
அலி ரெட்டைப்பேரு , பஞ்சபூதப் பிண்டோற்பத்தி முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


- 


இதற்கு முதல் ஏட்டில் விநாயகர் அகவல் தொடக்கம் முடிவில்லாமல் உள்ளது . 


இக் 


வரிசை எண் : 


3453 


சுவடி எண் : 1688-6 


அகத்தியர் வைத்திய சாரம் 


ஏடுகள் : 8 


கி . எண்ணிக்கை : 400 


அளவு : 


30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


... ன்றாய்ப் 
பட்சமாகக் குரிகுண மெய்ப்ப ரிட்சை 

பார்த்துப் பரிகாரமாய் மருந்து பகரா ராகில் 
தச்சமாக் கிளைகுலங்கள் வேரோ டத்துத் 

தரணிதனில் வெகுபாவந் தலைமேற் கொண்டு 
இச்சைபேர் எழுநரகில் கெந்திப் பின்னும் 

ஈடேத்த மில்லாம லிருப்பார் தானே ! 


- 
8 


- 8 


11 


178 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


ஆனவிவ் வகையெட்டும் அறிந்த பேரை 

அவனிதனிற் பண்டிதரு மறியச் சொல்வார் 
ஈனமில்லாப் பொறியடக்கும் பெரியோ ரன்றி 

எயிதாது யாவருக்கும் யியம்புங் காலே ! 


36 


அகஸ்திய முனிவரருளிச் செய்த 

வயித்திய சார முத்துப் பெத்தது 


குறிப்பு : 

இதில் , முதல் ஏடு இல்லை . கடைசி ஏடு கொண்டு தலைப்பிடப்பட்டது . 
பிண்ட உற்பத்தி , கருத்தரிக்கும் விதம் , தச வாயுவுகளின் குணம் , வாயுவிருப்பிடம் , 
தச நாடிகளின் பெயர் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3454 


சுவடி எண் : 


1688 


அகத்தியர் நோயின் சாரம் 


ஏடுகள் : 14 


கி . எண்ணிக்கை 


600 


அளவு : 30x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கா.முகக் கடவுளைக் கவுரி மைந்தனை 
விர்கடல் வாயனை வேதவே தாந்தனை 
யரிதிரு மருகனை யாதி சோதியை 
பரிவொடு தொழுதவர் பாதம் போற்றுவாம் . 


-1 


முடிவு : 


உரைவிடும் பிராண னென்று 

உண்மை சொல்வதன் கடத்திற் 
பரையது கட்டிச் சாற்றும் 

பண்டிதர்க் கெல்லாம் பாரே ! 


- 66 


அகஷ்தியர் அருளிச் செய்த 

நோயின் சார் முத்துப் பெத்தது 


22 - வது தொகுப்பு 


179 


குறிப்பு : 


இதில் , 

மாதங்களில் நாடி பார்க்குங் காலம் அறிதல் , நாடி பார்க்கில் , 
பலித்திடாக் காலமறிதல் , மந்த சுரக் குணம் , சுரங்களும் பாஷாணத்தால் தீரும் 
கர்ப்பந் தரித்த நாடி குணம் , காலன் பிடிக்கும் நாடி முதலான பல தலைப்புகள் 
உள்ளன . 


- + + + 


வரிசை எண் : 


3455 


சுவடி எண் : 1688 - d 


அகத்தியர் அவிழ்த சாரம் 


ஏடுகள் : 25 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 30x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


நிலைமை : 


நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியாங் கணேசன் காப்பு 

அருநூற்றுக் கருவை யெல்லாம் 
சோதியாம் ஆயி பாதந் 

துணையென உட்கொண் டேத்தி 
நீதியாந் திரட்டுச் சூஷ்திரம் 

நிலைத்தவா கடமாய்ச் சொல்ல 
வாதமரம் பிணிகள் தீரும் 

மருந்தொடு குணத்தைக் கேளே ! 


முடிவு 


மருக்காரை சுக்கு மருதந்தோல் 

வெவ்வேறு எருக்கா வாரை 
பிறம் போடேழு மருந்திட்டு 

நாலிலொன்றாய்க் காய்ச்சி 
நாலு நாள்க் கொப்பளிக்கப் 

பாலன் புல்லாங் கிளவன்ம் பல் 


-131 


குறிப்பு : 

இதில் , வாதம் எண்பதுந் தீரச் சூரணம் . பித்தம் நாற்பதுந் தீரச் சூரணம் . 
சகல வாவுந் தீரச் சூரணம் , சகல கரப்பானுந் தீர யெண்ணெய் , பஞ்ச சுவாச காசந் 
தீரப் பொடி முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


180 


தமிழ்ச் சுவடிகளின் 


இதனை அடுத்து ஒரு ஏட்டில் , சுவடியில் எழுதி மாட்ட வேண்டிய மந்திரங்கள் 
எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3456 


சுவடி எண் : 


1689 


அகத்தியர் சௌமிய சாகரம் 


1200 


ஏடுகள் : 288 


கி . எண்ணிக்கை : 10000 


அளவு : 27x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


காலம் : 


விளம்பி வருஷம் , பங்குனி மாதம் 23 - ந் தேதி புதன் கிழமை எழுதி நிறைந்தது . 
முற்றும் . அடைக்கலம் பிள்ளை குமாரன் ஆறுமுகம் சவுமிய சாகரம் நிறைந்தது . 
முற்றும் . ஸ்ரீ ராம சகாயம் . சிருத்தல் பல்லே பெரிய கன்னம் சரீமினாயக்கர் குமாரர் 
நாராயணசுவாமி கையெழுத்து 


குறிப்பு : 
இது , எமது சுவடி 

சுவடி எண் 746 - a / D- 485 போன்றது . எழுத்துக்கள் நன்றாக 
உள்ளன 


. 


வரிசை எண் ; 3457 


சுவடி எண் : 1690-3 


அகத்தியர் சூத்திரம் - 1500 


ஏடுகள் : 139 


கி . எண்ணிக்கை : 6000 


அளவு : 28X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் :: அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது 


நிலைமை : நல்ல நிலை 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


181 


தொடக்கம் : 


அடிமுடியு மாகி நின்ற நிற்குணத்தைப் போற்றி 

அது கடந்த நிற்குணத்தை அடுத்தென் னாளும் 
வடிவுடைய சிவனுமையைப் பூசை பண்ணி 

மகத்தான சின்மயத்தின் கருணை யாலே . 


நூல் 
பாகுடன் கிணேசன் பாதம் 

பணிந்து முக் குணங்க ளாய்ந்து 


முடிவு : 


ஆமப்பா ஆவரந்தோல் அரும்பு போட்டு 

மிவைவகைக்கு ரெண்டு பல மரிந்து விட்டு 
வேமப்பா ஒருசாமம் வறுத்தா யானால் 

வெள்ளையாம் திரும்பவதைக் கீண்டு கிண்டே 


--763 


குறிப்பு : 

இதில் , 763 செய்யுட்களே உள்ளன . 


து , எமது 

எமது சுவடி எண் 301 - h / D - 539 


போன்றது . 


வரிசை எண் : 3458 


சுவடி எண் : 


1690 - b 


அமுர்த சஞ்சீவி 


ஏடுகள் : 


139 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 28X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 
அச்சுதானந்த கோவிந்தா நமோச் 

சாரண பேஷ சாது நச்சந்தி 


X 


X 


X 


X 


துதிபொறக் கணபதிதன் பாதம் தொழுது 

வணங்கியான் செய்தயிது அமுர்தசஞ் சீவியெல்லாம் 
ரோகம் நிவற்தி யதாய் விதியும் நவக்கிருகமும் 

வினைகள் மிகைகள் வெருண்டோட 


182 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


உனத்துக் குடுத்து மூணு சாமம் சுருக்குக் 
சுருக்குக் கொடுக்கவும் . இந்தப்படி ஆறுசாமம் 
சுருக்குக் குடுக்க அக்கினி செயமான பற்பம் . 


குரு முன்னிற்கவும் . 


காலம் : 


விய வருஷம் ஆவணி மாதம் 14 - ந் தேதி திங்கட் கிழமை விளக்கு வச்ச மூணு 
நாளியலுக்கு எழுதி முகிந்தது . யிது எழுதினது ஸ்ரீ பெரிய கன்னம னாயக்கர் 
குமாரன் நாராயண சாமி எழுதினது அடைக்கல காத்தவள் துணையாக வேண்டியது . 


குறிப்பு : 


இதில் தலைப்பு இல்லாததால் செய்யுள் குறிப்புப்படி தலைப்பு கொடுக்கப்பட்ட 
இதில் தொடக்கம் வடமொழி சுலோகங்கள் தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன 


இதில் , வயித்தியர் லட்சணம் , வயித்தியர் குணம் ; மருந்து பிலன் , அகஸ்தியர் 
கல்ப்பம் அகத்தியர் குழம்பு , பித்த காசத்துக்கு முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


இதன் பின் இரண்டு ஏடுகளில் மருத்துவம் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3459 


சுவடி எண் : 1691 - a 


மகாவல்லாதி 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 60 

அளவு : 26X3 சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


நாதமெண்ட பெண்ணாசைக் கின்பந் தேடி 

நாதமுறிந் தகலாத மேக மூறி 
ஆதவா வில்லாத விசகடியு மீறி 

அகலாத குஷ்ட்டமெல்லாம் அகலக் கேளு 


22- வது தொகுப்பு 


183 


முடிவு : 


சண்ணுமே தேகமதில் மேக வூரல் 

சலிப்பான விஷகடியுந் தான்விட் டேகுங் 
கண்ணுமே திமிரமுடன் படலம் புள்ளி 

கழன் றிடுமே மூவாறு குஷ்டந் தானே ! 


குறிப்பு : 

இதில் , வல்லாதியின் குணமும் , தீரும் நோய்களும் பேசப்படுகின்றன . 


வரிசை எண் : 


3160 


சுவடி எண் : 


1691 - b 


தெட்சிணாமூர்த்தி பின்னூல்-8 | 


ஏடுகள் : 


13 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 26x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 7-6 - b / D - 1151 . அகத்தியர் பின்னூல் -80 போன்றது . 
மருத்துவத்தில் அகத்தியரும் தெட்சணாமூர்த்தியும் ஒன்றாகக் காணப்படுகின்றது . 


BEST 


வரிசை எண் : 3461 


சுவடி எண் : 


1691 - C 


அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் 360 


ஏடுகள் : 92 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 26x3 செமீ . 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


காலம் : 


சந்தனம் அடைக்கலப்பிள்ளை மகன் ஆறுமுகம் சாஷ்த்திரம் எழுதி முகிந்தது 
முற்றும் . 


184 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


எமது சுவடி எண் 249 D - 439 போன்றது அச்சிடப்பட்டுளது . 


வரிசை எண் : 


3462 


சுவடி எண் : 1691 - d 


பிரம்ம முனி வைத்தியம் 385 


எடுகள் : 97 


கி . எண்ணிக்கை 


3600 


அளவு : 


26 x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : பிரம்மமுனி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 322 - c / D - 616 போன்றது . 384 செய்யுட்களே உள்ளன . 
ஆனால் ஆறுமுகம் பிரம்மமுனி சாத்திரம் முன்னூத்தி எண்பத் தஞ்சு எழுதி முகிந்தது 
முற்றும் . என்றுளது . 


STS 


வரிசை எண் : 


3463 


சுவடி எண் : 


1691 - e 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 26x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

சகல சூலைக்கி அவுழ்தம் 
சாதிக்காய் வராகனெடை 
சாதிப்பத்திரி வராகனெடை 
கிராம்பு 
குரோசாணி ஓமம் 
ஏலம் 


- 


4 


15 


16 


15 


22 - வது தொகுப்பு 


185 


மூடிவு : 


வயரெரைச்சல் சீ இரத்தந் தீரும் 
போய்விடுமே வாய்வுடன் அக்கினியாம் மந்தம் 
பொல்லாத வுதிரவெப்பு அபான வாயுவு 
போயிவிடுமே அதிசாரக் களிச்சல் 
கிராணியாறும் போக்கிவிக்கி மின் 


குறிப்பு : 


இதில் , கிரந்திப்புண் , கருமேகஞ் சகலமுந் தீரும் . ஆளப் புண்ணுக்கு களிம்பு 
கண்டாத்திரி லேகியம் , புகைச்சலிருமலுக்கு மருந்து ஆகியவை உள்ளன . 


வரிசை எண் 


. 


3464 


சுவடி எண் ; 1691 - f 


திருமூலர் சன்னியானந்த வயிரவ மாத்திரை 


ஏடுகள் : 97 


எண்ணிக்கை : 3000 


அளவு : 26x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : திருமூலர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 
மாத்திரை யள் செய்யும் விபரங்கள் 
நாபி சூத மனோசிலை கெந்தகம் நல்ல 
லிங்கம் அரிதாரம் திப்பிலி நேர்வாளமும் 
வெங்காரம் வீரமும் நெரிவிஷமோடு 
நிரைசரி கூட்டிடே 


முடிவு : 


ஒரு விராகனிடை அரைவிராகனிடை 
இப்படி வியாதியினுடைய பிலன் கண்டு 
குடுத்து வரவும் . சருவ வியாதியுந் தீரும் . 
சருவ சஞ்சீவித் தயிலம் முகிந்தது முற்றும் . 


குருகிடாட்சமுண்டாக வேணும் 
அடைக்கலங் காத்தவள் துணையாக வேணும் 


186 


தமிழ்ச் சுவடிகான் 


குறிப்பு : 

இதில் , அத்தனாரி மாத்திரை , அக்கினிக் குமாரன் குளிகை , சுர நவமணி ,. 
கஸ்தூரி மாத்திரை , சுரகேசரி மாத்திரை , வாத ராட்சதன் , தாளக செந்தூரம் , ரச 
செந்தூர மாத்திரை, பவளபற்பம் , குமரி பற்ப மென்னும் பேர், குமரி மண்டூர பற்ப 
மென்று பேர் , மூலத்துக்கு மருந்து , கிராணிக்கு , வயத்துக் கடுப்புக்கு .. பிரமியத்துக்கு 
முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


2465 


சுவடி எண் : 


1691-8 


திருமூலர் வைத்தியம் 


ஏடுகள் : 


18 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : 


26x3 செமீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் 

பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சுரவீக்கக் குடிநீர் 


முறுமுள்ளி நன்னாரி வெள் வெங்காயம் 
முதர்வசம்போ பிந்துப்பு கடுக்காய் முள்ளி 
மருவிய நாருத்தை எலுமிச்ச வெள்ளை 
வக்கணம் மலைதாங்கி குப்பை மேனி 


முடிவு : 


வெருகடிப் பிரமாணம் சாப்பிடவும் 
யிச்சா பத்தியம் சுகந்த வுரவும் மருந்து 
ஆனாப்பிலை ஒருநாள் பத்தியம் 
முசுமுசுக்கைச்சாறு முளுகவும் . 
சகல சூலை சகல மேகங்களெல்லாந் தீரும் . 

வாலாம்பிகை துணை . 
குறிப்பு : 

இதில் , சுரவீக்கக் குடிநீர் , சுரத்தின் மேல் மலக்கட்டுக்கு , கெற்பிணி சுரத்துக்கு 
வாத பித்த சுரத்துக்குக் கிசாயம் , பித்தசுர கிசாயம் , சகல 

சுரத்துக்கு மலச்சிரக் 
குடி நீர் , வாத , சிலேட்டுமத்துக்கு கிஷாயம் , 

கிஷாயம் , குருங் கோழிச் சூரணம் முதலான 
தலைப்புகள் உள்ளன . 


22 - வது தொகுப்பு 


187 


வரிசை எண் : 


3466 


சுவடி எண் : 1692.3 


அண்டநீர் 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 100 

அளவு :: 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை பழுது முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


: 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 


காட்டுரே னண்டத்தோல் சுண்ணாம் பாக 

கடுஞ் சுருக்கா யூதினது பலந்தா னொன்று 
மூட்டுரேன் சுண்ணாம்புத் தண்ணீரை விட்டு 

முசியாமல் கரைத்து நன்றாய்த் தெளிவோர் சேரை 
நாட்டிறே னதில் மருந்து நாபி பூரம் 

நலமான வீரமொடு சாரஞ் சீனம் 


முடிவு : 


மறையான தொந்தவித்தை கோடா கோடி 

மாட்டுறதோர் கெடுப்பினங்கள் கோடா கோடி 
நிறையான ரசவித்தை வங்க வித்தை 
நேராக வெடுத்த தெல்லா மாடுங் காணே ! 


-16 


காலம் 


. 


குரோதன வருஷம் கார்த்திகை மாதம் 9 - ந் தேதி எழுதி முகிந்தது முற்றும் . 

மனோன்மணி லெட்சிக்கவேணும் . 


குறிப்பு : 


இது , அகத்தியர் நூலாகத்தான் இருக்கவேண்டும் . அண்டத் தோலிலிருந்து 
சுண்ணாம்பு தயாரிக்கும் முறையும் , அது தீர்க்கும் வியாதிகளும் உள்ளன . 


இதன் முன் ஏட்டில் , அடைக்கலம் பிள்ளை குமாரன் செனனக் குறிப்பு உளது . 


தி 


188 


தமிழ்ச் சுவடிகன் 


வரிசை எண் : 


3467 . 


சுவடி எண் : 1692-6 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 3 கி .. எண்ணிக்கை : 60 

அளவு : : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


நீரழிவுக்கு 
ஆவரை கொன்றை நாவல் 

அலைகடல் பூதங் கோட்டம் 
மேவிய மருத தோலும் 

விரைத்துடன் ஒக்கக் கொண்டு 
பூவிரி கூந்தல் மாதே 

பொருந்தி நீர் தன்னை உண்ணக் 
காவரி நீரும் வற்றிக் 

கடல்களும் வற்றுந் தானே ! 


முடிவு : 


சாலத் தினமுங் கொள்விராய்த் 

தறுகா துண்மை யிதுகேளாய் 
ஏலங் குழலாய்ப் பலபிணியும் 

எந்தவினையு மினிப் போமே ! 
குறிப்பு : 

இதில் , பற்பமும் , தீரும் நோய்களும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3468 


சுவடி எண் : 1691-6 


அருணாசலர் பதிகம் 


ஏடுகள் : 3 கி , எண்ணிக்கை : 60 

அளவு : 30x3 செ.மீ , 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இலக்கியம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


189 


தொடக்கம் 


நினைவாகி மூலம் நிலையாகி நேசம் 

நிசரூப மான வடிவேல் 
மனமான மாய்கை யதிலே விளைந்து 

மதியுங் கலங்கி வெகுவாய் 
யினமேடிருந்து வயதேறி யுள்ளம் 

எனதாகி ஏகி விடுமுன் 
மனவேக மான அருணாச லீசர் 

வரவேணு மெந்தன் முன்னே 1 


-- 


ஓடிவு : 


சூதாடி தின்ற சிவசூஸ்த்தி ரங்கள் 

சுளிவா யமந்த சுளியே 
பாதாதி கேச மிடனாடி நின்ற 

படுகாளி யாடும் நடனம் 
வேதாவு மாட மதியாட மூவர் 

விளையாடி யெந்தன் வெளியே 
வாதாடி வென்ற அருணாச லீசர் 

வரவேணு மெந்தன் முன்னே ! 


-10 


குருசாமி லெட்சிக்க வேணும் 


குறிப்பு : 

அருணாசலேசுவரரைத் தன்முன் வந்து காட்சி 
பாடியுள்ளார் ஆசிரியர் , 


தரவேணுமென்று 


பதிகம் 


இதன் பின் 2 உதிரி ஏடுகள் , மருத்துவமும் , கொடுக்கல் வாங்கலுடனும் 
எழுதப்பட்டவை உள்ளன . 


SES 


வரிசை எண் : 3469 


சுவடி எண் : 1692 - d 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 30x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 
பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


90 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


பதம் 


ராசியில்க் கன்னி ரசாயனஞ் செய்ய 

நாரியே நீகேளாய் 
காசியி லாதங் கண்டதில் பித்தங் 

கலங்கி யெடுத்த இருமலுஞ் 


முடிவு : 


மையிடு கண்ணிடப் பாகனார் பூமியில் 

வழுத்தினார் தமிழினாலே 
வாதுபுரி பண்டிதர் சொல்லிய குணத்துடன் 

மண்டல மனிதர் பணியே ! 


குறிப்பு : 

இதில் வல்லாதி முதலான மருந்துகளும் அவை தீர்க்கும் நோய்களும் எழுதப் 
பட்டுள்ளன . 


தன் பின்னர் சீன பல்லவ மாத்திரை எழுதிய ஏடு ஒன்றுளது . 


வரிசை எண் : 3470 


சுவடி எண் 


16:92 - e 


அகத்தியர் - 1300 


ஏடுகள் : 284 கி . எண்ணிக்கை : 10,00 ) 

அளவு : 30x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


பாகுடன் கிணேசன் பாதம் 

பணிந்து முக்குணங்க ளாய் 
வாகடச் சுவடி யெல்லாம் 

வகைவகை தொகுத்துப் பார்த்து 
வாகட விதியி னூலால் 

அடத்திடும் நோய்க ளெல்லாம் 
போக நல் மருந்து சொல்வோம் 

புலந்தியனே பொருந்தக் கேளே ! 


22 - வது தொகுப்பு 


1.91 


முடிவு : 


ஒட்டாத யிளையொடு முருமல் விக்கல் 

ஒட்டிடவே திப்பிலிவெந்தயம் நெல்லிப் பருப்பு 
தட்டாத சித்தரத்தை நெற்பொறி சர்க்கரையுஞ் 

சமனாக வகைக்கொன்று களஞ்சி யாடு 
முட்டாகக் காயவைத்துத் தூளா யாட்டி 

முறையோடே வடிகட்டிக்கொண்டு நெய்யில் விரவி 
கட்டாக அந்திசந்தி கொட்டைப் பாக்களவுங் 

களங்க மறத் துன்றுவரில்க் க ..... ம் போடே ! 


- 


1300 


அகத்திய நாயனாரருளிச் செய்த ஆயிரத்து முன்னூறு 
முகிந்தது முற்றும் . 
குரு முன்னிண்டு ரெட்சிக்க வேண்டியது . குருவே துணையாக 
வேணும் . சவரி வாத்தியார் மகன் மெக்கேலு 

எழுதி முடிந்தது முற்றும் 


குறிப்பு : 
சுவடித் தலைப்பில் அகத்தியர் ஆயிரத்தஞ்ஏறு என்றுளது . இது , எமது சுவடி 

எண்.786- a / D - 1589 
எண் 742 - a / D - 1452 

போன்றது . இது 

1500 எழுதத் 
தொடங்கி 1300 உடன் முடிக்கப்பட்டது போலும் . 


வரிசை எண் : 3471 


சுவடி எண் : 


1693 - a 


வாதம் 80 - க்கும் தைலம் 


ஏடுகள் : 118 


கி . எண்ணிக்கை : 2500 


அளவு : 27x3 செ.மீ. 


பக்கத்திற்கு 6-7 வரிகள் 

ஆசிரியர் : திருமூலர் ? பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


குருபாதமே துணை குருவாழ்க குருவே துணை 
வாக்குண்டாம் 

தமக்கு 
திருமூலசாமி துணை 


........... 


...... 


192 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


என்பது வாதந்தன்னிப் 

யிருவளை வகுத்துக் காணில் 
நண்பனை யுனாக்கு மேலே 

நாற்பது வாதமாகும் 


முடிவு : 


மாதுகேள் பின்னைக் காய்போல் 

மண்டலந் தின்பா யானால் 
காதிய விசத்தின் பாண்டும் 

கள்ள நோய் அகலப் போமே ! 
திருமூலசாமியுட சீசன் ஆறுமுகம் 
ஆறுமுகம் காப்பாத்த வேணுங் குருசாமி 

மனோன்மணி துணை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 154D - 245 வாதம் எண்பதுக்கும் எண்ணெய் என்ற 
சுவடியினும் வேறாயது . 


இதில் , பித்த பாண்டு ரோகஞ் செய்யுங்குணம் , நீராம்பல் செய்யுங்குணம் , 
இதுக்கு லேகியம் , மந்தாரகாசத்துக்கு செய்யுங் குணம் ; சீமூலஞ் செய்யுங்குணம் , 
சீமூலத்துக்கு லேகியம் , அரையாப்புக்கட்டி கிரந்தி புண்ணுக்கும் , சூலை வெடித்த 
பின்னுக்கு எண்ணெய் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3472 


சுவடி எண் : 16 3-6 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 39 கி . எண்ணிக்கை : 1200 

அளவு : 27 x 3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


T93 


தொடக்கம் : 


கை , கால் உடமா எரிவுக்கு 


வல்லாரை 


பலம் 


3 


நல்லவெல்லம் 


3 


ஏலம் 


1 


அதிமதுரம் 


> 


இந்த பச்சிலையும் சரக்கும் பிடித்து சூரணம் பண்ணிக் கோரோசினை பலம் 1/8 
பொடி பண்ணி 


முடிவு : 


காலமே ஒரு கரண்டி வீதமாய்ச் சாப்பிட்டு வர மேகவெட்டை குன்மவலி 
உஷ்ணத்தின் மேலே எடுத்த ரோகமெல்லாம் தீரும் . 
பத்தியம் புளி புகை தவிரவும் தீரும் 
பச்சை மீன் பச்சை மாங்கிஷக்கட்டோடே ஆகாது . 


குறிப்பு : 

இதில் , மலட்டு வலிக்கி நெய் , சுரத்துக்கு சன்னிக்கு மாத்திரை , சகல 
சன்னிக்குத் தயிலம் - லோக செந்தூரம் , விஷபாகம் வெப்புப் பார்வை காமாலை . 
வாயுவுத் திரச்சிக்கி மருந்து , வல்லாரை நெய் முதலான பல அரிய தலைப்புகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 


3473 


சுவடி எண் : 1694 


பேரில்லாப் பிச்சமுனி சாத்திரம் 


ஏடுகள் : 203 கி . எண்ணிக்கை : 3600 

அளவு : 151x3 செமீ . 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் ஆசிரியர் : பிச்சமுனி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை . 
கணபதி யென்றிட ............ 

கரும மில்லையே ! 


13 


194 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


சுரக் குறி 


எல்லாத பேர்களுக்கும் ஈசுரன் பிரதானமானாப்போல் 
சாதி களுக்கெல்லாம் கர்மசுரம் பிரதானமாய் 
இருக்கும் . அந்தச் சுரமும் மூங்கில் வ ......... த்திலை ஆனாப்போமே 


முடிவு : 


அண்டவாதத்துக்கு 
களச்சிப்பருப்பு நஞ்சை எடுத்துப் போட்டு 
அண்டம் கருவிலே நஞ்ச கருவிலே 
பொரித்து குடுக்கவும் 

உப்பு புளி தவிரவும் . 


குறிப்பு : 
இதில் , ஆசிரியர் பெயர் சரியாக எழுதப்படவில்லை . இதில் , 

யெரிப்பு , 
பயித்தியம் , மூவகைக்கும் மருந்து ,, இருமலுக்கு மருந்து , புண்ணுக்கு மருந்து , 
வெப்புப் பாவைக்கு , தாம்பர செந்தூரம் வக்க மருந்து , வெள்ளோக் காளத்துக்கு ,, 
பயித்தியம் முறிய முதலான பல தலைப்புகள் உள்ளன . மிழைகள் மலிந்துள்ளன . 


வரிசை எண் 3474 


சுவடி எண் : 1695 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 12 

கி . எண்ணிக்கை ! 150 அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுழை : மூற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


வல்லாதி 


அரையக் கேளேன் 
விரையிரேன் மூக்கறுத்த கருப்பன் சூலை 

வியபுத்து குத்தியுத்து சறல் புத்து 
விரையிறேன் விளிகொண்ட விளிகாப்பன் 

வல்விசங்கள் நரம்பு தெத்து 


22 - வது தொகுப்பு 


195 


முடிவு : 


1 ... 


மறுத்துள்ள தானாம் வத்திக்கு விதி . 
ரோக மென்னலாமே . கண்டத்தோடு ... 
ம்மிக் கபால கபாலமொடு சுண்டி இடித்து 
முகஞ் செறிது சு .......... 


குறிப்பு : 

வை உதிரி ஏடுகள் . இதில் , போஞ்சால குறிச்சி நாயக்கர் குரு மூலிகை 
முதலியன உள்ளன . 


* 


வரிசை எண் : 3475 


சுவடி எண் : 1696.3 


தெட்சிணாமூர்த்தி பலதிரட்டு 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 26x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : தெட்சிணமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


| 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருமுன்னிற்கவும் 

பஞ்சாட்சரம் 


அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண 
பேஷசான் சஸந்தி சகல ரோகாசத்தியம் 


நூல் 


துதிபொறக் கணபதிதன் பாதம் தொழுது 

வணங்கியான் செய்த யிதுவே 
அமுற்த சஞ்சீவி யெல்லாரோகம் நிவர்த்தியதாம் 


முடிவு : 


வயித்தியர் குணம் 


வாது புரி வயித்தியரே சொல்லக் கேளீர் 

வயித்தியர்க்குத் தலைமூன்று கண்மூன்று 
நீதமுடன் னாலுமுக மாறுகைய்யும் 

நேரான சரீரமெட்டுப் பாதம் நாலு 


196 


தமிழ்ச் சுவடிகளின் 


யீதறிந்தார் வயித்தியனாம் வியாதி தீர்ப்பா 

னிதையறியா திருந்தால் மடைய னாவன் 
சேதமில்லா மனிதரையும் இவனே கொல்வான் 

செத்தசவ மாகுமிவன் செய்மருந்து பொய்யே ! 


X 


X X X 

x 
பரிச்சை சரீர மெட்டதாகும் மிகுந்த பத்தியமவனோ 

மவ்வேளை பாதம் னாலகும் . 


குறிப்பு : 

இதில் வைத்தியன் லட்சணம் , வயித்தியன் குணம் , மருந்துப் பிலன் , வயித் 
தியர் குணம் ஆகிய தலைப்புகள் உள்ளன . வைத்தியர் எப்படி இருக்க வேண்டும் 
என்பதைக் கூறுகின்றது . 


வரிசை எண் : 34 


சுவடி எண் ; 1696 - b 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 31 கி . எண்ணிக்கை : 100 "அளவு : 26x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 745cv - 1470 போன்றது . 
இதில் , கறுத்த குழம்பும் இருக்கிறது . 
எமது மகால் வெளியீடு . 


வரிசை எண் : 


S : a 


3477 


சுவடி எண் : 16.96 


சட்டை முனியார் குழம்பு முதலியன 


ஏடுகள் : 147 ) 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


எண்க்கை : 4000 

அளவு : 26x3 செ.மீ. 
ஆசிரியர் 

சட்டை முனியார் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்று மூளது எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


197 


தொடக்கம் : 


சட்டைமுனி யீசனார் சகலமும் படைத்த 

அறுமறை மொழியா யாவரும் பிழைக்க 
குருபரன் சீசன் குளம்பு சூரணத்தை 

திருவருளென்று சேவித்த பேற்கு மெய்யென 
நாலாயிரத்தி நானூத்தோடு ஐயெட்டு 

ஓரெட்டு அகண்டிடு மென்றே 


முடிவு : 


கால் திட்டத்துக்குமேல்ச் சட்டியை வைத்துக் 
குழிக்கு மேலே முழமிருக்க எருவடிக்கி 
புடம் போடவும் . நன்றாய் நீரிப்போம் . பற்பமாகும் . 
எடுத்துச் சிமிளில் வைத்துக் கொள்ளவும் . 

குரு முன்னிற்கவும் . 


காலம் : 


ஆனந்த வருஷம் வையாசி மாதம் 2 - ந் தேதி நாயத்துக்கிழமை பொழுது 
அஸ்த்தமச்சு க னாளியலுக்கு எழுதி முகிந்தது , 


இது எழுதினது . கந்தசாமி கை எழுத்து . 

அடைக்கலங்காத்தவள் துணையாக வேணும் . 


குறிப்பு : 

இதில் - பேதிக்கு சஞ்சீவிக் குழம்பு , பாசாண ரசமுறிவுக்கு , வாந்திக்கும் , பேதிக்கும் , 
தாளக முறிவுக்குப் பேதி மாத்திரை , சாதிலிங்கக் கட்டு , வீரோசனத்துக்கு , மூணாமுறை 
சுரத்துக்கு , அகஸ்தியர் பாடல் , குன்மத்துக்கு , பாண்டு வீக்கத்துக்கு , ரத்த மூலம் , 
சீதக்கடுப்புக்கு , கன்ருத்திரி லேகியம் , அசுவகெந்தாதிச் சூரணம் , பாண்டுவீக்கங் 
களுக்கு முதலான பல அரிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3478 


சுவடி எண் : 1697-8 


சட்டை முனியார் நிகண்டு 


ஏடுகள் : 97 


கி , எண்ணிக்கை : 6000 


அளவு : 31x31 செ.மீ. 


பக்கத்திற்கு ! 8 வரிகள் 


ஆசிரியர் : சட்டை முனியார் 


பொருள் : மருத்துவம் 


நிலை மை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


198 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 443 - b / D • 958 போன்றது . 
தொடக்கம் முறிந்தும் ஒடிந்தும் உள்ளது . 


* 


வரிசை எண் : 3479 


சுவடி எண் 1697-5 


கம்பளிச்சட்டை கைலாசநாதர் சூத்திரம் 


ஏடுகள் : 26 


எண்ணிக்கை : 1200 


பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : 

கைலாசநாதர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 31,31 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 557 / D - 1164 போன்றது . 


வரிசை எண் : 


3480 


சுவடிஎண் : 16.97 


கொங்கணர் ஞானம் முதற்காண்டம் 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 31x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : கொங்கண நாயனார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 862 - d / D - 1800 போன்றது . 


199 


22 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


3481 


சுவடி எண் : 1697 - d 


கம்பளிச்சட்டை கயிலாச மூர்த்தியார் 


ஏடுகள் : 23 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 318 31 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : ஞானம் கைலாசமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
கயிலாச பரமபதத்தி லென்னை யாண்ட 

கடவுளெனுந் தெட்சணா மூர்த்தி பாதம் 
கயிலாசத் தெனையீன்ற மாயி பாதங் 

கருணையுடன் போற்றி நித்தம் ஞானம் சொல்வேன் 


முடிவு : 


வாகான சேகண்டி போட்டே நூத்திப் 

மவுனமன் றோ 
சமரசந்தான் மக்காள் மக்காள் 

வாகான ஞானவரை முத்துங் காணே ! 


101 


கம்பளிச்சட்டை கயிலாசமூர்த்தியார் 

ஞான முற்றும் 
சிவமயம் - தேவிசகாயம் 


குறிப்பு : 

இதில் , மெய்ஞ்ஞானத்தின் தெளிவு கூறப்பட்டுளது . இதன் பின்னர் வைத் 
தியம் எழுதிய ஒரு ஏடு காணப்படுகிறது . 


வரிசை எண் : 


3482 


சுவடி எண் : 1697 


கயிலாசச் சட்டைமுனிநாயனார் 

வாத நூல் 1000 


ஏடுகள் : 157 கி . எண்ணிக்கை : 8000 

அளவு : 31x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் ஆசிரியர் : கைலாசச் சட்டைமுனியார் பொருள் : 
மருத்துவம் நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


200 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 443 - a / D - 957 போன்றது 


வரிசை எண் : 3483 


சுவடி எண் : 1698 


அகத்தியர் பூரண காவியம் 


1000 


ஏடுகள் : 157 


கி . எண்ணிக்கை : 


6000 


அளவு : 48x 3செ.மீ. 

ம் 
பொருள் : மருத்துவ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 
ஓமென்ற மூலகண பதியே காப்பு 

உண்மையுடன் நடுமனையி லுகந்து நின்று 
கமென்ற அமுற்தகலை உள்க்கொண் டேதான் 
அடங்கியந்த மனோன் மணியின் அருமை யாலே 


முடிவு : 


முத்தான சிவமதுவே ஆத்மா வாகும் 

முழங்கி நின்ற னாதமாட சோதி யாகும் 
சித்தான சித்ததுதான் அரிவ 

( சின் ) மயமாய் நின்றதுவே வித்து வாகும் 
வித்தான வித்ததுதான் சுளிகண் பார்வை 

வேதாந்த பூரணமே தான் தா னாகும் 
பத்த 

தீட்சை தன்னி லேதான் 
பத்தியுடன் தன்னறிவாய் பதிவாய் முத்தே ! 


-1001 


காலம் : 


............... 


கலியுகாதி வருஷம் 4989 சாலியவாகன வருஷம் 1810 

வருஷம் 
1887. பசலி 1296 கொல்லமாண்டு வருஷம் 1062 , இதில் செல்லாநின்ற சருவசித்து 
வருஷம் வைகாசி மாதம் சோமவாரம் 

திதி - பிரதமை , நட்சேத்திரம் 
ரோகணி அமுர் தயோகம் பூர்வபட்சம் சூரிய காலைவில் பூதிய தேயுவில் இந்த 
சுபதினத்தில் ஞானகாவியம் ஆயிரத்தி 

எழுதி முகிந்தது . 


....... 


201 


22 - வது தொகுப்பு 


இது எழுதிய நன்மை புதுவை படித்த கவுண்டம் பாளையம் வனத்தாக்கலும் 
குமாரர் முத்துசாமிக்கவும் பொஸ்த்தகம் இது எழுதியது . கிஷ் வும் கண்ட 
மங்கலம் முத்துசாமி காலுவன் , முத்துசாமி - மோட்டார் சுய்புராயபிள்ளை 
சிவப்பிரகாசம் கடைசியில் எழுதி 


...... 


..... 


குறிப்பு : 

இது, எமது சுவடி எண் 361 / D - 721 போன்றது . இதற்கு ஞானகாவியம் என்ற 
மற்றொரு பெயரும் உண்டு போலும் . 


வரிசை எண் : 8484 


சுவடி எண் : 


1609 


ஞான வெட்டியான் 


1500 


ஏடுகள் : 167 


31X4 செ.மீ 


கி . எண்ணிக்கை : 6608 


அளவு : 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : திருவள்ளுவர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கடவுள் துணை 


வெள்ளை வாரணம் 


பிள்ளையார் பதம் 


உள்ளுவார் மனக் 

கள்ள மறுமே ! 
பரிச்சுழி மீதில் கயல்ச்சுழி x x x x விநாயகன் காப்பதுவே ! 


திருச்சிற்றம்பலம் 


அண்டபிண்ட நிறைந்து நின்ற அயன்மால் போற்றி 

அகண்டபரி பூரணத்தின் அருளைப் போற்றி 
மண்டலட்சூ ளிரவிமதி சுடரைப் போற்றி 

மதுரதமி ழோதுமகத் தியனைப் போற்றி 


மூடிவு : 


சுரங்கள் சன்னி தோஷமும் கிணங்க ளள்ளு 
கிராணியும் 


202) 


தமிழ்ச் சுவடிகளின் 


சுவாசமும் சீரணம் பசாசு பூத மோடிடும் 
திரமனந் தகக்கல்விக்கல் சோகை வீக்கமும் 
சுரங்களேழு மோடிடுஞ் சுரச மிஞ்சி யாண்டையே 


1644 


( ஞான வெட்டியான் யெடுத்தவர் படித்துக் 
கொடுக்கவும் ததாகாரந் துணை ) 


குறிப்பு : 

இதில் . இடையிடையே ஏடுகள் இல்லை . எழுத்துக்கள் அழகாக உள்ளன . 


இதில் , தசனாடி முறை , ஆயுர் விருத்தி , அவயவங் குறையு முறை , இடை 
பிங்கலையினளவு , பிண்டோற்பத்தி , செறபக்குறி ஆறாதார தெரிசனை , பிண்டங் கீழ் 
நோக்குற்ற முறை , நொண்டிச்சிந்து , பிறந்தவகை , அச்சில் மறுபுத்தகம் ? , வாசி 
தாரணை , யோகசித்தி ழுதலான பல அரிய தலைப்புகள் உள்ளன . சிறந்த நூல் . 


வரிசை எண் : 3485 


சுவடி எண் : 


1700 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 


10 


கி . எண்ணிக்கை : 


300 


அளவு : 


26x4 செ.மீ 


பக்கத்திற்கு : 3 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் ,- 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் : 


கெடியான சித்தருக்கும் சிவயோ கிக்கும் 
வாளப்பா உலகத்தில் வயித்தி யோற்கும் 

வரிசைபெற சொல்லிவிட்டேன் னிருநூத் துள்ளே 
நாளப்பா அகத்திகமாங் ரோக நீ தீரும் 

நாட்டினேன் முன்னூத்தில் சாஸ்த்தி ரத்தில் 
வேளப்பா யின்னூலை வைத்துக் கொண்டு 
வேணபடி வயித்தியத்தை விரும்பிச் செய்யே ! 


முடிவு : 


மெய்யெல்லாங் குளிர்ச்சிதரும் தெளிவுண் டாகும் 

வெண்னைதா னரிந்திடவே நீர்க்கடுப்பு போகும் 
பண்ணையிலே பால்க்செரும் பற்பத் தாலே 

பறக்குமடா வெட்டையெல்லாம் பாரு பாரே ! 


203 


22 - வது தொகுப்பு 


பாற்ப்பது கல்நாரின் பற்பங்கேளு 

பகருகிறேன் கொ .... - ... 


குறிப்பு : 

இது வேறு சுவடியின் பிற்பகுதி போல உள்ளது . இடையிடையே ஏடுகள் 
ல்லை . 


வரிசை எண் : 3483 


சுவடி எண் : 1101-8 


போகநாதர் மூலிகை நிகண்டு 


ஏடுகள் : 17 


கி , எண்ணிக்கை : 300 


அளவு : 22x3 செ.மீ 


பொருள் : மருத்துவம் 


கக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : பழுது 


ஆசிரியர் : போகநாதர் 
முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நடக்கினெ நாலாயிரத்து நாற்பத் தெட்டு 

விதமான மூலிகடக்கினேன் கற்பத்துக் 
கெடுத்த மூலி காலாங்கி னாயனார் சொல்லக் கேட்டு 

தொடக்கினேன் வகை விரும்பி , 


முடிவு : 


கரணமாம் ரஸ்த்தூரி வசிய மாகும் 

கடிதான அக்கிமையின் வாதம் போகுங் 
குறணங்கோ ரோசனையுள் விரணம் போக்கும் 

குங்குமப் பூசிரிக்கில் நிற்கும் வாதம் போமே 


- 62 


குறிப்பு : 


இதில் தலைப்புகள் இல்லை . பிற நிகண்டுகளின் வேறாயது . 


204 


தமிழ்ச் சுவடிகள்ன் 


வரிசை எண் : 3487 


சுவடி எண் : 1701 - b 


கந்தர் அனுபூதி 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 30 


அளவு, : 22x 3. செ.மீ 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரி நாதர் 


பொருள் : இலக்கியம் 


நிலைமை : பழுது . 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


விநாயகர் தோத்திரம் 

சிவமயம் 
கந்தர் அனுபூதி 


நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்திடலே 
தஞ்ச ரகள் சண்முக னுக்கியல் சேர் 
நெஞ்சொற் பணமாலை சிறந்தருளா 
பஞ்சக்கர் வானை பதம் பணிவா 


முடிவு : 


மட்டூர் குழல் மங்கையர் செங்கையிலே 
பட்டூசல் படும் பரிசென் றொழிவேன் 
தட்டு டுறவே சயிலத் தெரியும் 
நிட்டூர சுராகுல் நிற்பயனே ! 


குறிப்பு : 

இதில் , பிழைகள் மலிவு இதன் பின்னர் முருகமந்திரமும் சக்கரமும் உள்ளன . 


வரிசை எண் : 3488 


சுவடி எண் : 1702 


தெட்சணாமூர்த்தி சௌமிய சாகரழ் 


ஏடுகள் : 49 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 750 

அளவு : 16x3 செ.மீ. 
ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து தமிழ் 


-22- வது தொகுப்பு 


* 205 


தொடக்கம் : 


கொள்ளடா அமுர்தரச பானந் தன்னை 

குருவான சுழிமுனையில் மனத்தை நாட்டி 
நில்லடா வாசியினால் மணிநா வுன்னி 

நேர்மையுடன் மணிவாசல் பூட்டு தன்னை 


மூடிவு : 


நேரப்பா அதினாலே வாத மாச்சு 

நிலையாகப் புடமதிலே நின்று போச்சு 
வேரப்பா வாதத்துக் குப்பேர் சொன்னேன் 

வெளியோடே மனங்கலக்க வெளியு மாச்சு 


( குறிப்பு : 


இதில் வெஞ்வேறு பாடல்கள் , வெவ்வேறு பாட்டெண்களுடன் உள்ளன் . 


வரிசை எண் ; 


3489 


சுவடி எண் : 1708-2 


அகத்தியர் ஞானம் - 30 


ஏடுகள் : 14 


கி , எண்ணிக்கை : 250 


அளவு : 17 x 31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


குறிப்பு : 


இது , எமது சுவடி என் 805 / D - 1613 , அகத்தியர் -30 போன்றது . 


வரிசை எண் : 3490 


சுவடி எண் : 1103 : 6 


மச்சமுனி ஞானம் 


ஏடுகள் - 3 


எண்ணிக்கை : 100 


அளவு : 1938 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


ஆசிரியர் : மச்சமுனியார் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றிற்றது எழுத்து : தமிழ் 


தமிழ்ச் சுவடிகளப் 


206 


தொடக்கம் 


நெட்டுக் கொண்ட சடத்துக்கு ளாரென்றால் 

நின்ற வன்னி ரவிசோமன் மூன் றல்லோ 
கட்டுக் கொண்டிட வாயுவைப் பூரித்துக் 

கலங்கி நின்று தவிப்பா ருலகத்தோர் 


16 


பத்த ரென்றது வேரில்லை யுன்மனை 

பானத் தாலும் பணிந்திட்ட பூசையால் 
சுத்த ரென்றது வேரில்லை சுத்தத்தால்த் 

தொட்ட லோகம் பசும்யொன்னு மானதே ! 
குறிப்பு : 

இது , முற்றுமுளதா என்பதறியக்கூடவில்லை . 


வரிசை எண் : 3491 


சுவடி எண் : 1703-C 


அடுக்குநிலை போதகம் -10 


கி . எண்ணிக்கை ! 100 


அளவு : 17x31 செ.மீ. 


ஏடுகள் > 5 
பக்கத்திற்கு 17 
நிலைமை : 


வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 512 - b / D - 1111 அகத்தியர் அடுக்கு நிலை போதகம் 
10 போன்றது . அதில் , அகத்திய மகாமுனிவர் அருளிச் செய்த அறுபத்தாறாவது 
அடுக்கு நிலை போதகம் என் றுளது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது . 


இதன் பின்னர் ஒரு ஏட்டில் , “ சசி = உ = டட நிதந்தமின்==குகுகுகுகுகுகுகுகு 
கு = யேறி - குளம = றெமபி கிசுக = நிநிநிதி நிநிநி நி நி நி வாழ = கொண்டோடி வா ” 
என் றுளது . 


22 - வது தொகுப்பு 


207 


வரிசை எண் : 3492 


சுவடி எண் : 


1704 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 57 கி . எண்ணிக்கை 1200 

அளவு : 21x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கபால வாயுவுக்கு 
தளையிடிக்கித் தயிலம் 


13 


ஆலம்பட்டை பலம் 10 
குருவிருசிவேர் 

5 
குருந்தட்டிவேர் 

5 
மிளகு 

5 
உளுந்து 

படி 3/8 இதுகளெல்லாந் துவைத்து 


அடிவு : 

அமுக்கிறா வேர்- நன்னாரி வேர்- முத்தக் காசு 
" லாமிச்சு வேர் - வெட்டி வேர் - தூதளை வேர் 
கண்டங்கத்திரி வேர் நெய்த்து கிழங்கு 

நெல்பொறி ஆக வகை 1 - க்கு 
குறிப்பு : 

இதில் , ஏடுகள் பிறழ்ந்துள்ளன . 1 , 2 ஏடுகள் இல்லை . வாழாத பெண்ணுக்கு 
கொள்ளிகரை பாக்கு , விளங்காத பெண்ணுக்கு , எலும்புருக்கிக்கு , முலைப்பால் சுரக்க 
தாது வர்த்தினை , பார்ச வாயுவுக்கு , சுப்பிரமணி தியானம் ( சக்கரம் ) வீரராசன் 
குழம்பு , விசங்களுக்கு , பிரிவுக்கு , ரச கெந்தி மெழுகு முதலான பல தலைப்புகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 3493 


சுவடி எண் : 1705 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 22 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 22x3 செ.மீ. 


கத்திற்கு : வரிகள் 


சிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 

மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


208 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


கருஞ்சீரகம் ஆக வகை 1- க்கு 
களஞ்சி 

2 , இந்த மருந்துகளை 
ஆவின் பால்விட்டு அரைத்து 
முனகி சாயத்தில் கலந்து 
நீர் வத்த வடித்து , 


அடிவு : 


கண்ணுக்கு பொடி 


அவின் 


சீனக்காரப் 

களஞ்சி f 
காவிமண் 

+ 
ஆக இவ்வளவும் வறுத்து நுணுக்கி முலைப்பாலிலே 
போட்டு காச்சி விடவும் கண் வியாதிகள் தீரும் 


குறிப்பு : 

இதில் , திருச்சூரணம் , இஞ்சிலேகியம் , சக்கராயுத மாத்திரை , சன்னிவாத வயி 
ரவன் , வல்லாதி லேகியம் , ராமபாண வல்லாதி வியாதியும் , 

குணமும் , பாண்டு 
சோகைக்கு முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3494 


சுடி எண் : 1706 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 70 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 24x3 செ.மீ. 


பக்கத்திற்கு - 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : மிசுப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் , 


வாயும் குத்தலுக்கு கியாழம் 


பாரப்பா வாயுவேண்டி குத்துக் கேதான் 

பண்பான கொடிவேலிப் பட்டை யோடு 
வீரப்பா சுக்குடன் பரங்கிப் பட்டை 

விதமான பிரம்பினும் கிழங்குங் கூட 


22 வது தொகுப்பு 


209 


சேரப்பா வகைவகைக்கு விராகன் மூன்று 

செயவான நாலுபடி சலத்தை விட்டு 


முடிவு : 


தெள்ளவே சாம்பிராணி மிளகு சாரம் 

தெளிவான சிற்றரத்தைக் கழல்ப ருப்பு 
மெள்ளவே சீரகமு கலிங்கங் கூட 

மேன்மையாய்ச் சமன் ( ரெ ) ண்டு அருக்கம் பாலில் 
தள்ளவே திரியாக்கிப் புகைதான் காட்டத் 

தலைவலியும் ... முத லோடிப் போமே . 


193 


குறிப்பு : 


இதில் , ஏடுகள் தலைதடுமாற்றம் . ஒரு சுவடியின் உதிரி ஏடுகளாக உள்ளன . 


இதில் , அரத்தை சிற்றரத்தை , பேய் நரி நாய்கடிக்கு , தெவிக்கு ஏகமூலம் . 
வயிற்றுக் கடுப்புக்கு , பூனைகடி , தீபா மூலிகை , எலிகடிக்கு . நவக்கிரக தியானம் 
முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3495 


சுவடி எண் : 1707 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 54 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 


3913 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை ; முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வாதத்துக்குத் தயிலம் 


கட்டி -நீக்கில்லாச் 
சித்தரத்தை நாற்பது பலம் நிறுத்துப் போட்டு 

தாக்கடா நொறுக்கித் , தூணி , நீர்தனில் 
கஷாயத் தாட்டிப் போக்குட னெட்டொன்றாக்கி 

வடித்துப்பின் கட்டக் கேளே ! 


14 


210 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


-...தலைநோவு வெள்ளோக்காளம் 
முள்ளதெல்லா மஞ்சிப் பயந்து தானடுங்கி 
யடவிக்கேகும் போய்விடுமே . 


1423 


.லைதா .....வேரு மகஸ்த்தான 
நெல்லிக்காய் தான்றிக் காயு மிலையாட தோடைக் 
கொடி தூவி யொடு 


குறிப்பு : 


இது , ஒரு பெருஞ்சுவடியின் உதிரி ஏடுகள் . தலைப்பு மாறியும் , தலை தடுமா - 
யும் உள்ளன . 200 - க்கும் மேற்பட்ட ஏடுகளையும் 1000 - க்கும் மேற்பட்ட செய்யுட் 
களையும் கொண்ட சுவடியாகத் தெரிகிறது . 


இதில் , களிச்சல் குன்மந்தீர , பித்த வெட்டைக்கு எண்ணெய் , அத்திசுரம் 
வெட்டை , வாய்வு எண்பதுந்தீர மருந்து முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3496 


சுவடி எண் : 1708 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 200 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


கி எண்ணிக்கை : 10000 

அளவு : 29x31 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பயனற்றது 


குறிப்பு : 


இடையிடையே சிதைந்து காணப்படுகின்றன . 


தில் , அகத்தியர் குழம்பு . மச்சமுனி 800 முதலான சுவடிகளின் உதிரி எடு 
களாக உள்ளன . ஏடுகள் தலை தடுமாற்றமாக உள்ளன , 


* 


22- வது தொகுப்பு 


211 


வரிசை எண் : 


3497 


சுவடி எண் : 1709 


இராமதேவர் ஐநூற்றுத் திரட்டு 


ஏடுகள் : 


97 


கி . எண்ணிக்கை : 


2000 


அளவு : 20x3 செ.ம். 


பக்கத்திற்கு : 8 


வரிகள் 


ஆசிரியர் : இராமதேவர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


ஆதியந்த மெய் நிறைந்த சோதி பாதம் 
அண்டபரி பூரண 

றவிற்கூடி 
பாதியாய் முற்பொருளு மூன்று மொன்றாய்ப் 

வெளியாய் நின்றபரா பரையின் பாதம் 


......... 


............ 


முடிவு : 

அண்டமா மிககுருவை அடியே பூசி 

ஆனைக்கால் தன்னிலிட யசையா தப்பா 
தண்டமாம் பச்சோந்தி வாலி னோடு 

தருவான ஊன் கொடியும் வளைய மாடி 
உண்ட 

348 
இராமதேவர் அந்நூற்றுத்திரட்டு 

எழுதினேன் குமாரு பிள்ளை கையட்சரம் 
குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 450 - d / D - 996 , எண் 661 - a / D - 1284 போன்றது . இதில் 
97 - ஆம் ஏட்டுக்கும் கடைசி ஏட்டுக்கும் இடையில் ஏடுகள் இல்லை போலும் . 


வரிசை எண் : 


3498 


சுவடி எண் : 


1710 


தெட்சணாமூர்த்தி வைத்தியம் - 1500 


ஏடுகள் : 125 சி . எண்ணிக்கை : 10000 

அளவு : 35x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 10 - 12 வரிகள் ஆசிரியர் : தெட்சணாமூர்த்தி பொருள் : 
மருத்துவம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


212 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை 


பண்டிதனாம் பரிகாரி வயித்திய னென்று 

பகருகின்ற மொழிகளெல்லாம் பரனுக் காகும் 
கண்டிதமாய் முகப் பார்த்து நோயைப் பார்த்துக் 

கரந்தெழுந்த நாடியுட கலக்கம் பார்த்து 


முவு : 


முன்பு திரிம் புகையேத்த வியக்கண் தீரும் 

முணர்வங்கத் தளம்போட வகையைக் கேளே ! 


- 1156 


வகைகேளு யேரண்டவிஷ சூதத் தயிலம் 

மங்கையர்கள் முலைப்பாலும் 


...... 


குறிப்பு : 

இடையிடையே ஏடுகள் இல்லை . உள்ள ஏடுகளும் தலை தடுமாற்றம் . 

இதில் , வாகடச் சுருக்கம் , வாத மீறில் . பித்த மீறில் , சன்னி விபரம் , மூல விபரம் , 
கிறாணி விபரம் , கெற்ப சன்னி , சுக சன்னி , அமிர்த சஞ்சீவிக் குளிகை ; நீரளிவுக்கு 
மேகாதிக் குளிகை முதலான பல அரிய தலைப்புகள் உள்ளன 


வரிசை எண் : 


3499 


சுவடி எண் : 


1711 


தெட்சணாமூர்த்தி வைத்தியம் - 1500 


எடுகள் : 240 


கி . எண்ணிக்கை 


: 10000 


அளவு 


. 


38x3 செமீ . 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 

பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 


பண்டிதனாம் பரிகாரி வைத்திய னென்று 

பகருகிற மொழிகளெல்லாம் பரணுக் காகுங் 
பண்டிதமாய் முகம்பார்த்து தோயைப் பார்த்து 

கரந்தெழுந்த நாடியுட கலக்கம் பார்த்து 


22- வது தொகுப்பு 


213 


முடிவு : 


-1372 


பாரப்பா லாமிச்சு வகைக்கு முக்களஞ்சு 

பழந்தேவதார வில்வங் கபத்திரியே . 
பத்திரியுங் கோட்டமொடு கெந்தகம் 

பரிவாக 


.................. 


குறிப்பு : 


இதில் , ஏடுகள் தலை தடுமாற்றம் இது முன் சுவடி போன்றது . 


வரிசை எண் : 


3500 


சுவடி எண் : 1712 


தெட்சணாமூர்த்தி ரெத்தினச் சுருக்கம் 


ஏடுகள் : 


50 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 20x3 செ.மீ 
ஆசிரியர் : தெட்சணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


நிலைமை 


. 


மிகப் பழுது 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 249 D - 439 " அகத்தியர் வைத்திய ரத்தினச்சுருக்கம் 
போன்றது . மருத்துவச் சுவடிகளில் அகத்தியரும் , தெட்சிணாமூர்த்தியும் ஒன்றாகப் 
பேசப்படுகின்றனர் 


வரிசை எண் : 3.01 


சுவடி எண் : 


1713 - a 


பால வாகடம் கெற்ப நூல் 


ஏடுகள் : 


42 


கி . எண்ணிக்கை : 


500 


அளவு - 20x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


வாலக்கிருகைக்குள் கவியும் மருந்தும் 

மந்திர யெந்திரமும் 


214 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலக்கழிப்புய நீர் சொரியுங் கட்டுஞ் 

செல்செல வேருடனே 
கோலக் குழையு கிமண்ணை தன்னைக் 

குணத்தின்படியே கொள்வதற்கு 


பிவ . 


ஒளக்கு வெளக்கெண்ணையில் வேகவைத்துப் 
பாகமாய்க் காய்ச்சி யெறக்கிவைச்சுக் கொண்டு 
புள்ளையுளுக்கு பத்து நாளைக் கொருக்கால் 
ஒரு கரண்டி யெண்ணை குடுக்கவும் 
மாந்தம் பிணி தீரும் 

தெட்சணாமூர்த்தி கைலாச பதி துணையாகவும் 
அருழைபிள்ளை வரலை வாகடம் எழுதினது . 


பறிப்பு , 


இதில் , செங்கிரந்தி , சுருங்கிரந்தி , மாந்தவுகை, காமாலை கணந்தோடம் , 
செங்காந்திக் குணம் , கருங்கிரத்தியின் குணம் . பட்சி தோடம் , பாற்பறவை தோஷம் , 
காணாப்பறவை , முதலான புலதலைப்புகள் உள்ளன . 


. 


து . முன் சுவடியின் தொடர்ச்சி பொலும் . 


வரிசை எண் : 3502 


சுவடி எண் : 1713,5 


குழந்தை வைத்தியம் 


ஏடுகள் : 12 


அளவு : 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


தி . எண்ணிக்கை : 150 

20 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
நாள் 1 மாதம் 1 வருஷம் 1 - க்கும் 
பிள்ளையைப் பத்திரகாளியென்னும் 
பேயணையும் அதன் குணம் : 


21 ) 


22 வது தொகுப்பு 


கண்முளியஈது .. குடித்த பாலெடுக்கும் 
வயரு பொருமும் 


1919 வு : 


- 


வி கூடு நுநுக்கி கரித்துணியில் 
பொட்டணம் கட்டி கட்டிக் கொள்ளுகிறது . 
) ரோகணிப் பசுவின் வெண்ணை போட்டு 
வெருங்கலத்தில் போட்டு செம்பு தொண்டு யிளைச்சு 
மையியெடுத்து வச்சுக் கொண்டு கண்ணில் 
காசம் , படலம் ஆணிப்படல முதல் கண் 
வியாதிக்கி போடவும் 


குறிப்பு : 


இதில் , பிள்ளைகளுக்கு மந்திரித்துக்கட்ட -சக்கரங்கள் மருந்துகள் உள்ளன . 
தலைப்பு இல்லை . மருத்துவம் கருதித் தலைப்பு தொடுக்கப்பட்டது . 


வரிசை எண் : 3503 


- சுவடி எண் : 1713 - C 


குருனாடி சாத்திரம் 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 20x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓழ் நன்றாக 


கானென்ற தாத ரெங்கள் கருவென்ன குருவுமென்ன 
வானென்ற சித்தமென்ன மதி நின்ற வன்னியென்ன 
கானென்ற கால்தா னென்ன காயமிக் குளவியென்ன 
கோனென்ற உரைகலென்ன குறிப்புடன் சொல்லு மென்றார் . 


முடிவு : 


மானமாம் புரட்டாசிக்கும் மத்த ராத்திரியிற் 

பாறகத் தென்னு மொழியள் பேசும் 
சித்தர்கள் மெச்சுகின்ற ஞானம் 

புலத்தியர் நீ தானன்றாக அறிந்து கொள்ளே ! 


218 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதில் , தாம்பூலம் , குருனாடி , சன்னி , பிளவை , நீரழிவுக்கு , கடுப்புக்கு . சயம் .. 
சூலை , குன்மம் , மது பீனிசம் , நாடிக்குறி , எண்ணைக் குறி , மாத்தைய் பலன் ஆகிய 
தலைப்புகள் உள்ளன 


வரிசை எண் : 


350 


சுவடி எண் : 1713 - d 


அகத்தியர் 


1500 


ஏடுகள் : 


18 


கி . எண்ணிக்கை 


500 


அளவு : 20x3 செ . 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது. 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 301 - h / D 539 போன்றது . ஏடுகள் தலை தடுமாற்றம் 
பிற்பகுதி செய்யுட்களுக்கு எண்கள் இல்லை . 


இதன் பின் வைத்தியம் எழுதிய ஏடுகள் 4 உள்ளன . 


வரிசை எண் : 3505 


சுவடி எண் : 1114 


மச்சமுனி 


800 


ஏடுகள் : 138 கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 36x21 செ.மீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : மச்சமுனியார் பொருள் : மருத்துவம் 
திலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
குறிப்பு : 
இது , எமது சுவடி எண் 842-6D - 1745 போன்ற 

எண் 942 - b / D • 1745 போன்றது . பாட வேறுபாடுகள் 
காணப்படுகின்றன ; 


22 - வது தொகுப்பு 


217 


வரிசை எண் : 


3506 


சுவடி எண் : 1715 - a 


கோரக்கர் கற்பம் 


எடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 30 


அளவு : 36x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : கோரக்கர் 


பொருள் : மருத்துலம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
சீர்பெரும் கோரக்கர் சிறந்த நன் மூலி 
யேர்பெறு லேபனம் யெழில்சேர் வசீகரம் 
கார்பெறு வசகல கலை தரும் 
நேர்பெறு கற்பத்தின் நிலைமையை யியம்புவாம் . 


- 
1 


மூடிவு : 


வளமுறு சீனியில் வாதம் பளை .... 
தள ....... து செய்திடில் சார்ந்திடும் கற்பமே ! 


-10 


குருகிடாட்சமே கெதி 

தெட்சணாமூர்த்தி துணையாக வேணும் . 


குறிப்பு : 


இதில் , கற்பம் செய்முறை கூறப்பட்டுளது . இதில் தலைப்பு இல்லை . முகப் 
பேட்டில் உள்ள தலைப்பு கொண்டு தலைப்பிடப்பட்டது . 


வரிசை எண் : 3507 


சுவடி எண் : 1715 - h 


வைத்தியத் திரட்டு 


பரடுகள் : 2 கி . எண்ணிக்கை 50 

அளவு : 30x3 செ.மீ ; 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் 


118 


தமிழ்ச் சுவடிகளில் 


தொடக்கம் : 


நாகம் காரியம் கட்டு 


பாகவே நாகமொரு பலத்தை நீயும் 

பரிவாகத் தகடாக்கி பூசக் கேளு 
சேர்க்கவே வீரமென்ற சுன்ன மொன்று 

சிறப்பான பூரத்தின் சுன்ன மொன்று 


மூடிவு : 


வீர யெருக்கப் பால் வேலிப் பருத்திச் சார் 

விடசே நீர் விட்டு வீரமாவில் வைக்க 
மெழுகு உப்பும் துத்தியிலையும் அரைத்துக் 

கவசம் கட்டி அதுக்குச் சுண்ணாப்பு 
சீலை சுத்தி அதுக்குமேல் சீலைமண் செய்து 
கோழிப்புடம் போட் தாள்கம் 

உருமணிலா நிற்கும் - சகல சுரத்துக்கும் . 


குறிப்பு : 

இதில் , மேற்கண்ட தலைப்போடு துருசுச் சுன்னம் என்ற தலைப்பும் உளது . 


வரிசை எண் : 3508 


சுவடி எண் : 1715 


தெட்சணாமூர்த்தி இந்திரசாலம் - 1200 - ல் 
வைத்தியம் - முதற்காண்டம் - 300 


ஏடுகள் : 37 


கி . எண்ணிக்கை : 2500 


அளவு : 363 சென்டி மீட்டர் 


பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 


ஆசிரியர் : தெட்சணாமூர்த்தி ( அகத்தியர் ) 


நிலைமை : பழுது 


பொருள் மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


முழுமை - முற்று முளது 


22 - வது தொகுப்பு 


219 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 825 - a / D - 1649 அகத்தியர் சாலத்திரட்டு முதற்காண்டம் 
வைத்தியம் 300 போன்றது . 


அகத்தியரும் , தெட்சணாமூர்த்தியும் ஒருவரே போலும் 


வரிசை எண் : 3509 


சுவடி எண் : 1715-8 


தெட்சிணாமூதித்தி யந்திரசாலம் 1200 - ல் 2 - ஆம் காண்டம் 


ஏடுகள் : 45 


எண்ணிக்கை : 2500 


அளவு : 36X3 செ.மீ. 


யக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி ( அகத்தியர் ) 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 

இது , எனது சுவடி எண் 852 - b / D - 1650 அகத்தியர் சாலத்திரட்டு வாதத்துறை 
2 - ங் காண்டம் போன்றது . 


தெட்சணாமூர்த்தியும் அகத்தியரும் ஒருவரே போலும் . 


வரிசை எண் 3510 


சுவடி எண் 1715 


தெட்சணாமூர்த்தி இந்திரசாலம் 3 - ஆம் காண்டம் 


ஏடுகள் : 52 
பக்கத்திற்கு : 7- வரிகள் 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 30x3 செ . 
ஆசிரியர் : தெட்சணாமூர்த்தி ( அகத்தியர் ) 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது 


220 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , எமது . சுவடி எண் . 825 - e / D - 1651 அகத்தியர் சாலத்திரட்டு மூன்றாங் 
காண்டம் - இந்திரசாலத்தைப் போன்றது . 


அகத்தியரும் தெட்சிணாமூர்த்தியும் ஒருவரே போலும் , 


வரிசை எண் : 


3511 


சுவடி எண் : 


1715 - f 


தெட்சணாமூர்த்தி சாலத்திரட்டு 4 - ஆம் காண்டாம் மாந்திரீகம் 


ஏடுகள் : 57 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 


36X3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 


ஆசிரியர் : தெட்சணாமூர்த்தி ( அகத்தியர் ) 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது 


பொருள் : மருத்துவம் 


எழுத்து : தமிழ் . 


ஹரி ; ஓம் . தெட்சணாமூர்த்தி சுவாமி அவர்கள் பாடிய யிந்திரசாலம் ஆயிரத்தி 
-மிரு நூறு யெழுதி முகிந்தது . முற்றும் . சிவமயம் துணையாகவேணும் . சில்லத்தூரி 
லிருக்கும் சாமுவய்யன் யெழுதி முகிந்தது முற்றும் . வாலாம்பாள் 

துணையாக 
வேணும் . 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 825 - d / D - 1552 

" அகத்தியார் இந்திர 
மாந்திரீகத் துறை 4 - ஆம் காண்டம் " போன்றது . 


சாலத்திரட்டு - 


தெட்சிணாமூர்த்தியும் அகத்தியரும் ஒருவரே போலும் . 


